1 கொரிந்தியர்‌ - பகுதி 11 
ஆண்‌, பெண்‌, சபையைக்குறித்து 


புத்தகம்‌ - 19 


வேத பாடசாலை 
67, பராக்கா ரோடு 
கீழ்ப்பாக்கம்‌, 
சென்னை-600 010. 


1Corinthians - Part II 
Booklet - 19 
Tamil 


© IBL 
2002 


Cover Credit : Cynthia Kingston 
Printedby : Impression, Chennai 


For additional booklets write to 


India Bible Literature, 
67, Beracah Road, Kilpauk, 
Chennai - 600 010. 


Ph: 6425166 Fax : 6428298 
E-mail : ibl.maa@ iblchennai.org 


1 Corinthians - Part II 
Booklet - 19 


Tamil 


India Bible Literature 


67, Beracah Road, Kilpauk, 
Chennai - 600 010. 





(For private circulation only) 


ICM / Tam - 19 / 2002 


வேத பாடசாலை 19 


1 கொரிந்தியர்‌ 
பகுதி 11 


ஆண்‌, பெண்‌, 
சபையைக்குறித்து 


முன்னுரை 


இந்தப்‌ புத்தகத்தில்‌, பவுல்‌ கொரிந்து சபைக்கு எழுதிய செயலாக்கப்பூர்வ 
மான கடிதத்தை ஆழ்ந்து ஆய்வுசெய்வதைத்‌ தொடர விரும்புகிறேன்‌. இதை 
வாசிப்பதற்கு முன்பாக புத்தகம்‌ 18ஐ வாசிக்கும்படி நான்‌ பரிந்துரை 
செய்கிறேன்‌. ஏனென்றால்‌ இந்த ஆய்வுக்குத்‌ தேவையான பின்னணி அதில்‌ 
அடங்கியுள்ளது. 


அத்தியாயம்‌ 1 
“ஆணும்‌ பெண்ணும்‌, 
தேவனும்‌ கிறிஸ்துவும்‌” 


(1 கொரிந்தியர்‌ 11:1-16) 


கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபத்தின்‌ 8, 9, 10 ஆகிய அதி 
காரங்களில்‌ பவுல்‌ தம்முடைய ஊழியத்தின்‌ தத்துவத்தைப்‌ பகிர்ந்து கொள்ளுகி 
றார்‌. அதுவே அவரது வாழ்க்கையின்‌ தத்துவமாகும்‌. “நீங்கள்‌ மற்றவர்களுக் 
கும்‌ ஊழியஞ்செய்து உங்களுக்கும்‌ ஊழியஞ்செய்ய முடியாது”. ஆனால்‌ அதி 
காரம்‌ 11ல்‌ துவக்க வசனங்களுக்குப்‌ பின்‌, கொரிந்திய சபையில்‌ காணப்பட்ட 
வேறொரு பிரச்சினையை அணுகுகிறார்‌ - கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபையில்‌ 
பெண்களின்‌ பங்கு. அந்த அதிகாரத்தின்‌ ஆறாம்‌ வசனத்தில்‌ அவர்‌: ஸ்திரீயா 
னவள்‌ முக்காடிட்டுக்‌ கொள்ளாவிட்டால்‌ தலைமயிரையும்‌ கத்தரித்துப்‌ போடக்‌ 
கடவள்‌; தலைமயிர்‌ கத்தரிக்கப்படுவதும்‌ சிரைக்கப்படுகிறதும்‌ ஸ்திரீக்கு 
வெட்கமானால்‌ முக்காடிட்டுக்கொண்டிருக்கக்கடவள்‌, என்று எழுதுகிறார்‌. அந்த 
வசனத்தில்‌ “ஆனால்‌” என்பது ஆழ்ந்த கருத்துடையது. 

கொரிந்துவில்‌, புறமத (0௨08) வழிபாட்டிலும்‌ கூட, விபசாரம்‌ கலாச்சாரத்‌ 
தில்‌ உண்மையாகவே ஒரு பகுதியாயிருந்தது. ஒரு பெண்‌, தான்‌ ஒரு விபசாரி 


என்று மற்றவர்‌ தெரிந்துகொள்ள விரும்பினால்‌, மற்றப்பெண்களைப்போல, 
அவள்‌ ஒரு முகத்திரையையோ அல்லது முகத்தில்‌ முக்காடிடுவதோ இல்லை. 
அவளது தலைமுடி குட்டையாக வெட்டப்பட்டிருந்தது. கொரிந்திய கலாச்சா 
ரத்தில்‌ குட்டையான முடி ஒரு விபசாரியின்‌ அடையாளம்‌. 

கொரிந்துவிலிருந்த வீட்டுச்‌ சபைகளில்‌, சில பெண்கள்‌, தங்கள்‌ உள்ளான 
ஆவிக்கேற்ற புரட்சியினாலும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ அவர்கள்‌ அனுபவித்த சுதந்தி 
ரத்தினாலும்‌, ஆராதனை வேளையில்‌ ஜெபிக்கும்பொழுது அல்லது தீர்க்கதரிச 
னம்‌ உரைக்கும்பொழுது, முக்காடை எடுத்துப்போட சுயாதீனமுடையவர்களா 
யிருக்க வேண்டும்‌ என்று விசுவாசித்தனர்‌. 

இரண்டாம்‌ வசனத்தில்‌ பவுல்‌ இந்தப்‌ பிரச்சினைபற்றி மிகவும்‌ சாமர்த்திய 
மாக எழுதுகிறார்‌: சகோதரரே, நீங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ என்னை நினைத்துக்‌ 
கொண்டு, நான்‌ உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள்‌ கட்டளைகளைக்‌ 
கைக்கொண்டு வருகிறதினிமித்தம்‌ உங்களைப்‌ புகமுகிறேன்‌. “கட்டளைகள்‌” 
என்பது மிகவும்‌ முக்கியமான வார்த்தை. துவக்க காலச்‌ சபைகளில்‌, இந்த கலாச்‌ 
சார காரியங்களைக்‌ குறித்துத்‌ தீர்மானம்‌ எடுக்கப்படவேண்டியிருக்கிறது என்‌ 
பதைப்போல்‌ தோன்றுகிறது. பவுல்‌, அவர்களது கலாச்சாரத்தில்‌ எது நன்மையா 
னவைகளாயிருக்கும்‌ என்ற தம்முடைய கருத்துக்களைப்‌ பகிர்ந்துகொண்டார்‌. 
அவைகளுக்கு வேதவசனத்தின்‌ குறிப்பிட்ட அடிப்படை எதுவும்‌ இல்லாமலி 
ருந்ததால்‌, அவர்‌ அந்த போதனைகளை “கட்டளைகள்‌” என்றழைக்கிறார்‌. 

மூன்றாவது வசனத்தில்‌ பொது ஆராதனையில்‌ தங்கள்‌ முகத்திரைகளை 
எடுத்துப்போடும்‌ பெண்களைப்பற்றிய பிரச்சினையைப்‌ பவுல்‌ தொடர்ந்து 
எழுதுகிறார்‌: ஒவ்வொரு புருஷனுக்கும்‌ கிறிஸ்து தலையாயிருக்கிறாரென்றும்‌ 
ஸ்திரீக்குப்‌ புருஷன்‌ தலையாயிருக்கிறானென்றும்‌, கிறிஸ்துவுக்குத்‌ தேவன்‌ 
தலையாயிருக்கிறாரென்றும்‌, நீங்கள்‌ அறியவேண்டுமென்று விரும்புகிறேன்‌. 
ஜெபம்‌ பண்ணுகிறபோதாவது தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறபோதாவது, தன்‌ 
தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்தப்‌ புருஷனும்‌ தன்‌ தலையைக்‌ கனவீனப்‌ 
படுத்துகிறான்‌. ஜெபம்‌ பண்ணுகிறபோதாவது தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லுகிறபோதாவது தன்‌ தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும்‌ 
தன்‌ தலையைக்‌ கனவீனப்படுத்துகிறாள்‌; அது அவளுக்குத்‌ தலை சிரைக்கப்‌ 
பட்டது போலிருக்குமே. ஸ்திரீயானவள்‌ முக்காடிட்டுக்கொள்ளாவிட்டால்‌ தலை 
மயிரையும்‌ கத்தரித்துப்போடக்‌ கடவள்‌; தலைமயிர்‌ கத்தரிக்கப்படுவதும்‌ சிரைக்‌ 
கப்படுகிறதும்‌ ஸ்திரீக்கு வெட்கமானால்‌ முக்காடிட்டுக்கொண்டிருக்கக்‌ 
கடவள்‌. புருஷனானவன்‌ தேவனுடைய சாயலும்‌ மகிமையுமாயிருக்கிறபடியால்‌, 
தன்‌ தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை; ஸ்திரீயானவள்‌ புருஷனுடைய 
மகிமையாயிருக்கிறாள்‌. புருஷன்‌ ஸ்திரீயிலிருந்து தோன்றினவனல்ல, ஸ்திரீயே 
புருஷனிடத்திலிருந்து தோன்றினவள்‌. புருஷன்‌ ஸ்திரீக்காகச்‌ சிருஷ்டிக்கப்பட்‌ 
டவனல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள்‌. ஆகையால்‌ 
தூதர்களினிமித்தம்‌ ஸ்திரீயானவள்‌ தலையின்மேல்‌ முக்காடிட்டுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. (3-10) 

இந்த வசனங்களில்‌ பவுல்‌ என்ன கூறுகிறார்‌? முதலாவதாக, பொது 
ஆராதனையில்‌ பெண்கள்‌ தங்கள்‌ தலையிலுள்ள முக்காட்டை அகற்றுவது 


4 


தவறு; ஏனென்றால்‌ கொரிந்திய கலாச்சாரத்தில்‌ அது தவறாக எடுத்துக்‌ 
கொள்ளப்படும்‌. “எல்லோருக்கும்‌ எல்லாமானேன்‌" (9:22) என்றபடி, ஒரு 
சாட்சியாயிருக்கும்‌ வாய்ப்பை இழந்துவிடாதபடி, பவுல்‌ இந்தப்‌ பெண்கள்‌ 
தலைக்கு முக்காடிடவேண்டும்‌ என்று தெளிவாகக்‌ கூறுகிறார்‌. 

இதன்பின்‌ ஒரு முன்னாள்‌ யூத ரபியைப்‌ பற்றிய அற்புதமான ஒரு 
காரியத்தை எழுதுகிறார்‌. ஜெபம்பண்ணும்‌ பொழுது அல்லது தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லும்பொழுது ஒரு மனிதன்‌ தன்‌ தலையில்‌ எதையும்‌ அணிந்திருக்கக்‌ 
கூடாது என்கிறார்‌. அநேக ஆர்த்தொடாக்ஸ்‌ (பழமைவாத) யூதர்களுக்குள்‌, ஒரு 
வகையான தலித்‌ என்ற மெல்லிய சால்வையைத்‌ தலையின்மேல்‌ அணிந்து 
கொள்ளுவது இன்றும்கூட வழக்கத்திலிருக்கிறது. ஆனால்‌ இங்கே பவுல்‌, 
தேவனுடைய முன்னிலையில்‌ மனிதர்கள்‌ தலையில்‌ எதுவும்‌ போடவேண்டா 
மென்று எழுதுகிறார்‌. 

ஒரு கணவனுக்கும்‌ மனைவிக்குமிடையேயுள்ள உறவு, பெரும்பாலும்‌ 
கிறிஸ்துவுக்கும்‌ தேவனுக்குமிடையேயுள்ள உறவை ஒத்திருக்கிறது என்று பவுல்‌ 
உண்மையாகவே எழுதுகிறார்‌. பிதாவாகிய தேவன்‌ குமாரனுக்கு மேலாக இருக்‌ 
கிறாரென்பதும்‌, தேவனை மகிமைப்படுத்துவது குமாரனுடைய முதல்‌ காரிய 
மாயிருக்கிறது என்பதும்‌ வெளிப்படையானது. அப்படியிருந்தாலும்‌ குமாரன்‌, 
“நானும்‌ பிதாவும்‌ ஒன்றாயிருக்கிறோம்‌”, என்று சொல்லுவதைக்‌ கேட்கிறோம்‌, 
இதனால்‌ அவர்‌ சொல்லுவது அவர்கள்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து நல்ல இணக்கத்து 
டன்‌ செயல்படுகிறார்கள்‌ என்பதே (யோவான்‌ 10:30). 

கிறிஸ்துவுக்கும்‌ சபைக்கும்‌ இடையேயுள்ள உறவையும்‌, இயேசுவுக்கும்‌ 
பிதாவுக்குமிடையே இருந்த ஒற்றுமையையும்‌, திருமண உறவின்‌ ஏவப்பட்ட 
வேதாகம மாதிரியாகப்‌ பவுல்‌ பயன்படுத்துகிறார்‌ (1 பேதுரு 2:25; 3:1-7; 
எபேசியர்‌ 5:22-27). அவர்‌, பெண்‌ ஒன்றுமில்லாதவள்‌ என்றும்‌, மனிதனே 
எல்லாமுமானவன்‌ என்றும்‌ எழுதவில்லை. குமாரனாகிய இயேசு பிதாவாகிய 
தேவனோடு கொண்டுள்ள அதே உறவைப்‌ போல ஒரு பெண்ணும்‌ ஆணும்‌ 
உறவு கொண்டுள்ளனர்‌ என்று அவர்‌ எழுதுகிறார்‌. கணவன்‌ வீடு மற்றும்‌ 
குடும்பத்தின்‌ மேலுள்ள பொறுப்பினால்‌ அதிகாரமுடையவனாயிருக்கிறான்‌; 
ஆனால்‌, பிதா குமாரனுக்கு மேலாயிருந்தாலும்‌, குமாரனும்‌ பிதாவும்‌ ஒருவ 
ரோடொருவர்‌ பூரண இணக்கத்தோடு, அநேக வழிகளில்‌ சமமாக இருப்பது 
போல, ஒரு மனிதனும்‌ அவனுடைய மனைவியும்‌ பூரண சமத்துவத்துவ 
உறவுடனிருக்க முடியும்‌. 

இந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ பதினாறு வசனங்களையும்‌ ஆய்வு செய்தால்‌, 
அவைகள்‌ ஆழ்ந்த கருத்துடையவைகள்‌ என்று நீங்கள்‌ கண்டுகொள்ளுவீர்கள்‌. 
கிறிஸ்துவை மையமாகக்‌ கொண்ட ஒரு திருமண உறவில்‌ ஒரு பக்தியுள்ள மனி 
தன்‌ மற்றும்‌ பெண்ணின்‌ பங்கு, செயல்பாடு ஆகியவற்றைப்‌ பற்றியும்‌ ஆண்‌, 
பெண்‌ சமமானத்‌ தகுதிகளைப்பற்றியும்‌, திருமணம்‌ பற்றிய கலாச்சாரப்‌ 
பிரச்சினைகளும்‌ அவைகளின்‌ கலாச்சார செயல்பாடுகளும்‌, வேத போதனை 
களிலிருந்து பிரித்தறியப்படவேண்டும்‌. அதாவது, திருமண உறவின்‌ மாதிரிகள்‌ 
- குமாரனுக்கும்‌ பிதாவுக்குமிடையேயுள்ள உறவு, கிறிஸ்துவுக்கும்‌ சபைக்குமி 
டையே உள்ள உறவு போன்றவைகளிலிருந்து பிரித்தறியப்பட வேண்டும்‌. 


5 


அத்தியாயம்‌ 2 
“கர்த்தருடைய இராப்போஜனமா 
அல்லது உங்களுடைய இரவு விருந்தா?” 


(1 கொரிந்தியர்‌ 11:17-34) 


1 கொரிந்தியர்‌ 11:17இல்‌ கொரிந்து சபையின்‌ மற்றொரு பிரச்சினையைப்‌ 
பற்றி பவுல்‌ எழுதுகிறார்‌. கர்த்தருடைய திருவிருந்தை அவர்கள்‌ கொண்டாடிய 
பொழுது, அதற்கு முன்பாக ஒரு “அன்பு விருந்தைக்‌” கொண்டாடியது போல்‌ 
தோன்றுகிறது. மக்கள்‌ இதற்குத்‌ தங்கள்‌ வீடுகளிலிருந்து உணவைக்‌ கொண்டு 
வந்திருக்கக்‌ கூடும்‌. 

கொரிந்து சபையில்‌ சில விசுவாசிகள்‌ மிகவும்‌ ஏழ்மையான அடிமைகளா 
யிருந்தனர்‌. இந்த ஏழ்மையான மக்கள்‌, உணவு பரிமாறப்பட்ட வேளையில்‌ எந்த 
உணவும்‌ கொண்டுவரமுடியாத நிலையிலிருந்தனர்‌. இதனால்‌ உணவு பரி 
மாறப்பட்டபொழுது அவர்கள்‌ பசியாயிருந்தனர்‌. எல்லா உணவுபொருட்களை 
யும்‌ பொதுவான ஒரு மேசையின்‌ மேல்‌ வைத்து, சமமாக எல்லாருக்கும்‌ 
பங்கிடுவதற்குப்பதிலாக, அவர்கள்‌ சிறிய குழுக்களாக உண்டனர்‌. சில மக்கள்‌ 
பேராசையுடன்‌ உணவை உட்கொள்ளும்பொழுது, அதே அறையிலிருந்த 
மற்றவர்கள்‌ தங்கள்‌ சகோதரர்களும்‌ சகோதரிகளும்‌ உண்பதைப்‌ பசியோடு 
பார்த்துக்கொண்டிருந்தனர்‌. ஒரு விசுவாசக்‌ கூட்டத்தினர்‌ இப்படியிருப்பார்கள்‌ 
என்று உங்களால்‌ கற்பனைசெய்து பார்க்க முடியுமா? 

அங்கே அதிக அளவில்‌ திராட்சரசமும்‌ இருந்திருக்கலாம்‌, 
கர்த்தருடைய விருந்தை அவர்கள்‌ கொண்டாடி முடிக்கின்ற வேளையில்‌ சில 
மக்கள்‌ உண்மையாகவே போதையடைந்திருந்தனர்‌! 17ஆம்‌ வசனத்‌ துவக்கத்‌ 
தில்‌ பவுல்‌ இந்தப்‌ பிரச்சினையைப்‌ பற்றியே எழுதியிருக்கிறார்‌: உங்களைப்‌ 
புகழாமல்‌ இதைக்குறித்து உங்களுக்குக்‌ கட்டளைகொடுக்கிறேன்‌; நீங்கள்‌ 
கூடிவருதல்‌ நன்மைக்கேதுவாயிராமல்‌, தீமைக்கேதுவாயிருக்கிற தே. 

தேவன்‌ விசுவாசிகளுக்கிடையே ஏற்படும்‌ பிரிவினைகளை எவ்வாறு 
பயன்படுத்துகிறார்‌ என்பதைக்‌ கூறுகிறார்‌: உங்களில்‌ உத்தமர்கள்‌ இன்னாரென்று 
வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும்‌ உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க 


6 


வேண்டியதே (11:19). விசுவாசிகளிடையே பிரிவினைகள்‌ இருப்பதைப்பற்றிய 
ஒரு நல்ல காரியம்‌ என்னவென்றால்‌, தேவன்‌ தாம்‌ நேசிப்பவர்கள்‌ யார்‌ என்று 
வெளிப்படுத்த அவர்களின்‌ மார்க்க பேதங்களைப்‌ பயன்படுத்துகிறார்‌. விசு 
வாசிகள்‌ கர்த்தரின்‌ பந்தியைக்‌ கொண்டாடும்பொழுது, அடிக்கடி வாசிக்கப்படும்‌ 
இந்த அழகிய போதனையை பவுல்‌ இப்பொழுது கொடுக்கிறார்‌: நான்‌ 
உங்களுக்கு ஓப்புவித்ததைக்‌ கர்த்தரிடத்தில்‌ பெற்றுக்கொண்டேன்‌; என்ன 
வெனில்‌, கர்த்தராகிய இயேசு தாம்‌ காட்டிக்கொடுக்கப்பட்ட அன்று இராத்திரி 
யிலே அப்பத்தை எடுத்து, ஸ்தோத்திரம்பண்ணி, அதைப்பிட்டு; நீங்கள்‌ 
வாங்கிப்‌ புசியுங்கள்‌, இது உங்களுக்காகப்‌ பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா 
யிருக்கிறது; என்னை நினைவுகூரும்படி இதைச்‌ செய்யுங்கள்‌ என்றார்‌. 
போஜனம்‌ பண்ணின பின்பு, அவர்‌ அந்தப்படியே பாத்திரத்தையும்‌ எடுத்து: 
இந்தப்‌ பாத்திரம்‌ என்‌ இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது; 
நீங்கள்‌ இதைப்‌ பானம்பண்ணும்போதெல்லாம்‌ என்னை நினைவுகூரும்படி 
இதைச்‌ செய்யுங்கள்‌ என்றார்‌. ஆ கையால்‌, நீங்கள்‌ இந்த அப்பத்தைப்‌ புசித்து, 
இந்தப்‌ பாத்திரத்தில்‌ பானம்‌ பண்ணும்போதெல்லாம்‌ கர்த்தர்‌ வருமளவும்‌ 
அவருடைய மரணத்தைத்‌ தெரிவிக்கிறீர்கள்‌ (23 - 26). 

கொரிந்து சபையில்‌ கர்த்தருடைய பந்தியை மாசுபடுத்தும்‌ இந்தப்‌ பெரிய 
பிரச்சினைக்கு இந்த வேதாகமப்பகுதி ஊக்கமளிக்கும்‌ ஒரு தீர்வளிக்கிறது. இந்த 
அதிகாரம்‌ பவுலின்‌ இந்த வசனத்தோடு முடிவடைகிறது: நீங்கள்‌ ஆக்கினைக்‌ 
கேதுவாகக்‌ கூடிவராதபடிக்கு, ஒருவனுக்குப்‌ பசியிருந்தால்‌ வீட்டிலே 
சாப்பிடக்கடவன்‌ (34). 

இந்த வசனத்தின்‌ அடிப்படையில்‌, இன்று அநேக சபைகள்‌, தங்கள்‌ 
சபையில்‌ ஒரு சமையலறை வைத்து சமைப்பது அல்லது ஒரு சபையாக ஆகா 
ரத்தை சேர்ந்து உண்பது வேதாகமரீதியிலானதல்ல என்று நம்புகின்றனர்‌. இந்த 
வசனத்தைச்‌ செயல்முறைப்படுத்துவது தீவிரமான ஒரு முடிவு என்று நான்‌ நம்‌ 
புகிறேன்‌. பிரச்சினை அவர்கள்‌ உண்பதிலல்ல; அளவுக்கதிகமாக உண்ணும்‌ 
பாவத்தைச்‌ செய்கின்றனர்‌, சாப்பிட ஒன்றுமில்லாதவர்களோடு பகிர்ந்து 
கொள்ளாதவர்களாயிருக்கின்றனர்‌, குடித்து போதையடைகின்றனர்‌, ஆகிய 
இந்தப்‌ பிரச்சினைகளுக்கு பவுல்‌, இந்த வசனப்‌ பகுதியில்‌ திருத்தமளிக்கிறார்‌. 
ஒரு உணவின்போது விசுவாசிகளுக்குள்‌ ஏற்படும்‌ ஐக்கியத்தைத்‌ தடை செய்ய 
பவுல்‌ நினைத்திருப்பார்‌ என்று நான்‌ நம்பவில்லை. ஒன்று கூடி உணவைப்‌ 
பகிர்ந்துகொள்ளுதல்‌ வேதவசனங்களில்‌ தொடர்ந்து ஆழ்ந்த ஐக்கியத்தின்‌ ஒரு 
வகை உருவகமாக பயன்படுத்தப்பட்டது (வெளி. 3:20; லூக்கா 14:16-24). 

கர்த்தருடைய இராப்போஜனம்‌ 

கர்த்தருடைய இராப்போஜனம்‌ என்பதன்‌ பொருள்‌ என்ன? சபை 
வரலாற்றில்‌ இருபது நூற்றாண்டுகளுக்கும்‌ மேலான காலவரையில்‌, கிறிஸ்து 
வைப்‌ பின்பற்றியவர்கள்‌ இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதிலளித்ததாக ஒப்புக்கொள்ள 
வில்லை. இராப்போஜன பந்தியைச்‌ சுற்றி விசுவாசிகள்‌ சந்தித்தபொழுது 
அப்பமும்‌ திராட்சரசமும்‌ உண்மையிலேயே கிறிஸ்துவின்‌ சரீரமாகவும்‌ 


7 


இரத்தமாகவும்‌ மாறுகிறது என்று சிலர்‌ பதிலளித்தனர்‌. இது “பொருள்‌ 
மாற்றப்படுதல்‌” ஒரு பொருள்‌ வேறு ஒரு பொருளாக மாற்றப்படுவது 
(transubstantiation) என்றழைக்கப்பட்டது. மற்றவர்கள்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
அப்பம்‌ திராட்சரசம்‌ ஆகியவைகளோடு மட்டும்‌ ஒரு மிகச்‌ சிறப்பான வழியில்‌ 
இருக்கிறார்‌ என்று சொன்னார்கள்‌. அவர்கள்‌ இதை “ஒரே பொருளாக இருத்தல்‌” 
(consubstantiation) என்றழைத்தனர்‌. இன்னும்‌ பலர்‌, கர்த்தருடைய இராப்‌ 
போஜனம்‌ என்பது அவர்‌ நமக்காகப்‌ பலியிட்ட அவருடைய சரீரத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ குறிப்பிடும்‌ ஒரு அடையாள ஞாபகார்த்தம்‌ (1a) என்று 
விசுவாசித்தனர்‌, ஏனெனில்‌ இயேசு, என்னை நினைவுகூரும்படி இதைச்‌ 
செய்யுங்கள்‌ என்று சொன்னார்‌. தாம்‌ சிலுவையில்‌ மரணமடைந்ததற்கு முன்‌ 
தினம்‌, இயேசு, “என்னை நினைவுகூருவதற்கு நான்‌ தெரிந்துகொண்ட வழி 
இதுவே", என்று சொன்னதாக அவர்கள்‌ விசுவாசிக்கின்றனர்‌. 

தாம்‌ திரும்பவும்‌ வருமளவும்‌ சபை கடைப்பிடிப்பதற்காக இயேசு 
கொடுத்த இந்தத்‌ தம்மைப்பற்றிய அடையாள சித்திரம்‌, சில வழிகளில்‌, ஒரு 
அழகிய சித்திரமல்ல என்பது கவனத்தைக்‌ கவருவதாக இருக்கிறது. 
உண்மையில்‌ அது கர்த்தருடைய துக்ககரமான ஒரு சித்திரம்‌. ஆனால்‌ அது 
உலகத்தினுள்‌ இரட்சிப்பைக்‌ கொண்டுவந்த தேவனுடைய அன்பைக்‌ 
குறிப்பிடுகிறது என்று நாம்‌ தெரிந்துகொள்ளும்பொழுது, நிச்சயமாக உண்மை 
யாகவே அது மிகவும்‌ அழகான ஒரு சித்திரமாகத்‌ தெரிகிறது. கொரிந்து 
சபையிலுள்ள ஒரு பயங்கரப்‌ பிரச்சினையோடு பவுல்‌ ஈடுபடும்பொழுது, அவர்‌ 
கர்த்தருடைய இராப்போஜனத்தைப்பற்றி முக்கியமான போதனையளிக்கிறார்‌. 


அத்தியாயம்‌ 3 
மேலே பாருங்கள்‌, உள்ளே பாருங்கள்‌, 


சுற்றிலும்‌ பாருங்கள்‌ 


(1 கொரிந்தியர்‌ 11:17-34) 


பவுல்‌ அப்போஸ்தலர்‌ 1 கொரிந்தியர்‌ 11ஆம்‌ அதிகாரத்தில்‌ கர்த்தருடைய 
இராப்போஜனத்தை ஆசரிப்பதற்காகக்‌ கொடுத்தகட்டளைகள்‌ லட்சக்‌ 
கணக்‌ கான இராப்போஜன ஆராதனைகளில்‌ வாசிக்கப்பட்டுள்ளன. இதோடு 
இன்னும்‌ சிலவற்றை சேர்த்து எழுத நான்‌ விரும்புகிறேன்‌. ஏனெனில்‌ இது 
மிகவும்‌ முக்கியமானது. பவுல்‌ தம்முடைய போதனையை வசனம்‌ 27இல்‌ 
தொடருகிறார்‌: இப்படியிருக்க எவன்‌ அபாத்திரமாய்க்‌ கர்த்தருடைய 
அப்பத்தைப்‌ புசித்து, அவருடைய பாத்திரத்தில்‌ பானம்பண்ணுகிறானோ, அவன்‌ 
கர்த்தருடைய சரீரத்தையும்‌ இரத்தத்தையும்‌ குறித்துக்‌ குற்றமுள்ளவனாயி 
ருப்பான்‌. எந்த மனுஷனும்‌ தன்னைத்தானே சோதித்தறிந்து, இந்த அப்பத்தில்‌ 
புசித்து, இந்தப்‌ பாத்திரத்தில்‌ பானம்‌பண்ணக்கடவன்‌. என்னத்தினாலெனில்‌, 
அபாத்திரமாய்‌ போஜனபானம்‌ பண்ணுகிறவன்‌, கர்த்தருடைய சரீரம்‌ இன்ன 
தென்று நிதானித்து அறியாததினால்‌, தனக்கு ஆக்கினைத்‌ தீர்ப்பு வரும்படி 
போஜனபானம்‌ பண்ணுகிறான்‌. இதினிமித்தம்‌, உங்களில்‌ அநேகர்‌ பலவீனரும்‌ 
வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள்‌; அநேகர்‌ நித்திரையும்‌ அடைந்திருக்‌ 
கிறார்கள்‌. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால்‌ நாம்‌ நியாயந்தீர்க்கப்படோம்‌. 
நாம்‌ நியாயந்தீர்க்கப்படும்போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாகத்‌ 
தீர்க்கப்படாதபடிக்கு, கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம்‌. ஆகையால்‌ என்‌ 
சகோதரரே, நீங்கள்‌ போஜனம்பண்ணக்‌ கூடிவரும்போது ஒருவருக்காக ஒருவர்‌ 
காத்திருங்கள்‌. நீங்கள்‌ ஆக்கினைக்கேதுவாகக்‌ கூடிவராதபடிக்கு, ஒருவனுக்குப்‌ 
பசியிருந்தால்‌ வீட்டிலே சாப்பிடக்கடவன்‌. மற்றக்காரியங்களை நான்‌ வரும்‌ 
போது திட்டம்‌ பண்ணுவேன்‌ (27-34). 

கொரிந்து சபையில்‌ கர்த்தருடைய இராப்போஜனம்‌ தேவதூஷண 
வழிகளில்‌ கடைப்பிடிக்கப்பட்ட பிரச்சினையைப்‌ பற்றி பவுல்‌ தொடர்ந்து 
எழுதும்பொழுது, அவர்‌ மற்றுமொரு அழகான போதனையைக்‌ கொடுக்கிறார்‌. 


9 


முதலாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்‌ ஆரம்பிக்கப்பட்ட இந்த 
சடங்கின்‌ (580௨௱௭ம0 நோக்கம்‌, நாம்‌ எல்லாரும்‌ ஒன்றாகக்‌ கூடிவந்து மேலே 
பார்க்கவேண்டும்‌ என்ற மிகவும்‌ வெளிப்படையான கருத்தை அவர்‌ குறிப்பிடு 
கிறார்‌. சிலரால்‌ இது “ஐக்கியம்‌” (௦௦௱௱பா௦) என்றழைக்கப்படுகிறது, ஏனெனில்‌ 
கிறிஸ்துவோடு நமக்குள்ள ஐக்கியத்தை நிலைநிறுத்துவதே, இதனுடைய 
நோக்கமாகும்‌. 

அபாத்திரமாய்‌ கர்த்தருடைய இராப்போஜனத்துக்கு வருவது ஒரு 
மிகப்பெரிய பாவம்‌ என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. அவர்‌ 30ஆம்‌ வசனத்தில்‌, 
இதினிமித்தம்‌ உங்களில்‌ அநேகர்‌ பலவீனரும்‌ வியாதியுள்ளவரு மாயிருக்‌ 
கிறார்கள்‌; அநேகர்‌ நித்திரையும்‌ அடைந்திருக்கிறார்கள்‌ என்று எழுதுகிறார்‌. 
உண்மையில்‌ பவுல்‌, “இதனாலேயே உங்களில்‌ அநேகர்‌ பலவீனரும்‌ நோயுற்ற 
வர்களுமாயிருக்கிறீர்கள்‌, அநேகர்‌ மரணமடைந்தனர்‌”, என்று போதிக்கிறார்‌. 

முதலாவதாக, இராப்போஜன மேசை (திருவிருந்து) எதைக்‌ குறிக்கிறதோ 
அதை விசுவாசித்து மேலே பார்ப்பவர்களாக நாம்‌ வரவேண்டும்‌. இந்த திருவி 
ருந்து நம்மை இரட்சிக்கும்‌ சுவிசேஷத்தைக்‌ குறிப்பிடுகிறது. உயிர்த்தெழுந்து 
உயிரோடிருக்கும்‌ கிறிஸ்துவோடு நமக்குள்ள ஐக்கியத்தையும்‌ இது குறிப்பிடு 
கிறது. அப்பமும்‌ திராட்சரசமும்‌, ஜீரணமாகி இரத்த ஓட்டத்தின்‌ மூலம்‌, 
நம்முடைய உடல்பகுதியின்‌ தசைப்பகுதியாக மாறும்போது, நாம்‌ கிறிஸ்துவோடு 
ஐக்கியமாயிருக்கும்‌ அற்புதத்தைக்‌ கொண்டாடுகிறோம்‌. 

அடுத்ததாக, கர்த்தருடைய இராப்போஜனம்‌ நம்மை: எந்த 
மனுஷனும்‌ தன்னைத்தானே சோதித்தறிந்து கொள்ளவேண்டும்‌ என்று உள்ளே 
பார்க்கும்படி கேட்கிறது (28). இயேசு கற்பித்த ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை 
இது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது: முதலாவது நம்மைச்‌ சோதித்தறிய 
வேண்டும்‌, பின்னர்‌ மற்றவர்களுக்குத்‌ தீர்ப்பளிக்க ஆயத்தமாயிருப்போம்‌. 
(மத்தேயு 7:1-5). கர்த்தருடைய இராப்போஜன மேசையை அணுகும்போது நாம்‌ 
செயல்படுத்த வேண்டிய முக்கியமான கொள்கைகளில்‌ இது ஒன்று. 

கர்த்தருடைய திருவிருந்துக்கு வரும்போது நாம்‌ ஏறெடுக்க வேண்டிய 
இன்னும்‌ இரண்டு பார்வைகள்‌ இருக்கின்றன. (1) நாம்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
சிலுவையைப்‌ பின்னாகத்‌ திரும்பிப்‌ பார்க்க வேண்டும்‌, (2) இயேசு கிறிஸ்துவின்‌ 
வருகைக்காக நாம்‌ முன்‌ நோக்கிப்‌ பார்க்க வேண்டும்‌. வேத வசனங்களின்‌ 
மையக்கருத்து கிறிஸ்துவின்‌ சிலுவையேயாகும்‌. பழைய ஏற்பாடு சிலுவையின்‌ 
அர்த்தத்தை மிருகபலிகள்‌ மூலம்‌ மையப்படுத்துகிறது, புதிய 
ஏற்பாடு சிலுவையை நோக்கிப்‌ பின்னாகப்‌ பார்க்கிறது. 

இயேசு அந்த யூத ஆராதனை முறையை, கிறிஸ்தவ மைய ஆராதனை 
முறையாக மாற்றியபொழுது அவர்‌ யூதர்களின்‌ பஸ்கா பண்டிகையைத்‌ தம்மு 
டைய யூத அப்போஸ்தலர்களுடன்‌ கொண்டாடிக்கொண்டிருந்தார்‌ என்பதை 
ஞாபகத்தில்‌ வைத்திருங்கள்‌. தம்முடைய சபை தம்மை எவ்வாறு ஆராதிக்க 
வேண்டும்‌ என்பதைப்பற்றி தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு இயேசு 
கொடுத்த ஒரே போதனை இதுவே! இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ எகிப்தின்‌ கொடூர 
அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமான வழியில்‌ விடுவிக்கப்பட்டதை 


10 


ஞாபகப்படுத்துவது பஸ்கா போஜனம்‌. அந்த வேளையில்‌ ஒரு 
ஆட்டுக்குட்டிக்‌ கொல்லப்பட்டு ஒவ்வொரு விசுவாசியின்‌ வீட்டு நிலைக்கால்‌ 
களிலும்‌ அதன்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சம்‌ தெளிக்கப்பட்டது. எகோவாவின்‌ 
மரணதூதன்‌, தெளிக்கப்பட்ட இரத்தத்தைக்‌ கண்டபொழுது, அந்த வீட்டைக்‌ 
கடந்து சென்றான்‌, அந்த வீட்டிலிருந்த முதல்‌ பிறப்பு எடுத்துக்கொள்ளப்பட 
வில்லை (யாத்திராகமம்‌ 12:12-13). 

இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களோடு அந்தப்‌ பஸ்காவைக்‌ 
கொண்டாடியபொழுது, இது நிறைவேறுமளவும்‌ தாம்‌ இனி இதைப்‌ புசிப்‌ 
பதில்லை என்று அவர்களிடம்‌ சொன்னார்‌ (லூக்கா 22:15,16). தாம்‌ சிலுவை 
யின்மேல்‌ மரணமடைந்தபோது, பிரதிநிதியாக எல்லாவற்றிற்கும்‌ அவர்‌ நிறை 
வேறுதலானார்‌. கர்த்தருடைய இராப்போஜனத்தை கொண்டாடும்பொழுது நாம்‌ 
சிலுவையைப்‌ பின்நோக்கிப்‌ பார்க்க வேண்டும்‌. 

இப்பொழுது நாம்‌ கர்த்தருடைய இராப்‌ போஜனத்தை முன்பாகப்‌ பார்க்க 
வேண்டும்‌. ஏனெனில்‌ இயேசு, கர்த்தர்‌ வருமளவும்‌ அவருடைய மரணத்தைத்‌ 
தெரிவிக்கிறீர்கள்‌ என்று சொன்னார்‌ (26). இதனால்‌ கர்த்தருடைய பந்தியில்‌ 
சுற்றிலும்‌ நாம்‌ கூடியிருக்கும்பொழுது, அவருடைய இரண்டாம்‌ வருகையின்‌ 
நம்பிக்கையை எதிர்நோக்கியிருக்கிறோம்‌ (தீத்து 2:13. 

கடைசியாக, இந்த ஐக்கியத்தைப்பற்றிய போதனையில்‌, இயேசுவும்‌ 
பவுலும்‌, இந்த திருவிருந்துக்கு முன்னால்‌ வரும்பொழுது நாம்‌ சுற்றிலும்‌ பார்க்க 
வேண்டும்‌ என்று போதிக்கின்றனர்‌. ஐக்கியம்‌ என்பது செங்குத்தானது (vertical) 
மட்டுமல்ல. அது படுக்கை மட்டமானது (01120(வி). புதிய ஏற்பாட்டில்‌ அநேக 
இடங்களில்‌ இது போதிக்கப்பட்டிருக்கிறது: ஆ கையால்‌, நீ பலிபீடத்தினிடத்தில்‌ 
உன்‌ காணிக்கையைச்‌ செலுத்த வந்து, உன்‌ பேரில்‌ உன்‌ சகோதரனுக்குக்‌ குறை 
உண்டென்று அங்கே நினைவு கூருவாயாகில்‌, அங்கேதானே பலிபீடத்தின்‌ முன்‌ 
உன்‌ காணிக்கையை வைத்துவிட்டுப்‌ போய்‌, முன்பு உன்‌ சகோதரனோடே 
ஒப்புரவாகி, பின்பு வந்து உன்‌ காணிக்கையைச்‌ செலுத்து (மத்தேயு 5:23, 24). 
அப்போஸ்தலன்‌ யோவான்‌ தன்னுடைய முதல்‌ நிருபத்தின்‌ நான்காவது 
அதிகாரத்தில்‌, தேவனிடத்தில்‌ அன்பு கூருகிறேனென்று ஒருவன்‌ சொல்லியும்‌, 
தன்‌ சகோதரனைப்‌ பகைத்தால்‌, அவன்‌ பொய்யன்‌ என்று நேரடியாகச்‌ 
சொல்லுகிறார்‌. ஏனெனில்‌ செங்குத்தான தேவனோடு நமக்குள்ள உறவும்‌, 
நம்முடைய சகோதரனோடுள்ள படுக்கை மட்டமான உறவும்‌ பிரிக்க 
முடியாதவை. நாம்‌ இராப்போஜனத்தில்‌ பங்குபெறுமுன்‌ எல்லாரும்‌ வந்து 
சேரும்‌ வரை நம்மைக்‌ காத்திருக்கும்படி பவுல்‌ சொல்லுகிறபொழுது 
ஆவிக்கேற்றக்‌ கட்டுப்பாட்டையும்கூட அந்த ஐக்கிய திருவிருந்து போதிக்‌ 
கிறது. உங்களுடைய சகோதரர்களோடும்‌ சகோதரிகளோடும்‌ உள்ள உங்கள்‌ 
படுக்கைமட்ட காரியங்கள்‌ சரியாக இல்லாவிட்டால்‌, ஞாயிற்றுக்கிழமை 
நீங்கள்‌ கர்த்தருடைய இராப்போஜனத்தை ஆசரிக்கப்போகிறீர்கள்‌ என்று 
உங்களுக்குத்‌ தெரிந்திருந்தால்‌, உங்கள்‌ சகோதரனிடம்‌ அல்லது சகோதரியிடம்‌ 
சென்று அவைகளைச்‌ சரிசெய்யுங்கள்‌. படுக்கைமட்ட ஐக்கியத்தில்‌ ஒப்புரவா 
குங்கள்‌, ஏனெனில்‌ தலைக்குமேலான உறவிலான கிறிஸ்துவோடுள்ள உங்கள்‌ 
ஐக்கியத்தை நீங்கள்‌ ஆசரிக்கப்போகிறீர்கள்‌. 


11 


அத்தியாயம்‌ 4 


இப்பொழுது ஆவிக்குரிய 
காரியங்களைப்‌ பொறுத்தவரையில்‌... 
(1 கொரிந்தியர்‌ 12:1-11) 


நாம்‌ 12ஆம்‌ அதிகாரத்தை நெருங்கும்பொழுது இந்த அற்புதமான 
சபைக்கான கடிதத்தின்‌ ஒரு பெரிய புதிய பிரிவுக்கு நாம்‌ வருகிறோம்‌. முதல்‌ 
பதினொரு அதிகாரங்களும்‌ சரிசெய்யும்‌ (௦011601/6). பகுதி அந்தக்கடிதத்தின்‌ 
செயலாக்கப்பூர்வமான அதிகாரங்களின்‌ மூலம்‌ இப்போது பல காரியங்களை 
அறிந்து கொள்வோம்‌. 

முதல்‌ பதினொரு அதிகாரங்கள்‌, குலோவேயாளின்‌ வீட்டுச்சபையிலி 
ருந்தும்‌, இந்தச்‌ சபையிலிருந்து அவர்‌ பெற்றுக்கொண்ட கடிதத்திலிருந்தும்‌ 
கண்ட பிரச்சினைகளுக்கு தீர்வுகளைப்‌ பவுல்‌ எழுதியிருக்கிறார்‌. மற்ற அதி 
காரங்களில்‌, கொரிந்திய சபையிலும்‌ இன்று நம்முடைய சபைகளிலுமிருக்கும்‌ 
எல்லாப்‌ பிரச்சினைகளுக்கும்‌ பொதுவான ஆவிக்கேற்ற தீர்வை அவர்‌ 
எழுதுகிறார்‌. 

இந்தப்‌ பொதுத்‌ தீர்வின்‌ முதல்‌ மூன்று அதிகாரங்களை, “பரிசுத்த 
ஆவியானவரின்‌ செயல்பாடு” என்றழைக்கலாம்‌. பவுல்‌ கொரிந்தியர்களுக்கும்‌ 
(உங்களுக்கும்‌ எனக்கும்‌), ஒரு சபையில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ எப்படி 
செயல்பட விரும்புகிறார்‌ என்பதைக்‌ கூறுகிறார்‌. 

இந்தக்‌ கொரிந்தியர்களின்‌ ஆவிக்குரிய தகுதியைக்‌ கண்டு நீங்கள்‌ 
வியப்படைவீர்கள்‌. பவுல்‌ அவர்களை “பரிசுத்தவான்கள்‌” என்றழைக்கிறார்‌, 
பின்பு அவர்களது பிரச்சினைகளை விளக்கமாகக்‌ கூறுகிறார்‌. இப்போது அவர்‌ 
களை “மாம்சத்துக்குரியவர்கள்‌” எனக்‌ கூறி, அவர்கள்‌ ஆவிக்குரிய வளர்ச்சி 
யில்‌ குழந்தைகள்‌ என்றும்‌ அவர்களிடம்‌ சொல்லுகிறார்‌. பன்னிரெண்டாம்‌ அதி 
காரத்தில்‌ கொரிந்தியர்களின்‌ ஆவிக்குரிய தகுதிநிலையைப்‌ பற்றிய கருத்தைக்‌ 
கூறுகிறார்‌. பன்னிரண்டாவது அதிகாரத்தில்‌ இதை விளக்குகிறார்‌. கொரிந்தியர்‌ 
பரிசுத்த ஆவியானவரைப்பற்றிய உண்மைகளை அறிந்தவர்கள்‌. ஆனால்‌ தம்‌ 


12 


சபையில்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ செயல்பாட்டைப்பற்றி அவர்களுக்குத்‌ 
தெரியவில்லை. 

பதிமூன்றாம்‌ அதிகாரத்தில்‌, “ஆவியின்‌ கனி” (கலாத்தியர்‌ 5:22, 23) யைப்‌ 
பற்றி எழுதுகிறார்‌. விசுவாசிகளின்‌ வாழ்க்கையில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
இரண்டு பெரிய கிரியைகளின்மூலம்‌ செயல்படுகிறார்‌. ஒன்று, நமக்குள்ளிருக்‌ 
கும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ கிரியையாகும்‌. இது இயேசு கூறிய புதிதாகப்‌ 
பிறத்தலைக்‌ குறிக்கிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகளில்‌ அவருடைய 
பிரதிநிதிகளாகிய நம்‌ மீது கிரியை செய்வதற்காக ஆவியானவர்‌ நம்‌ 
ஊடாகவும்‌ கிரியை செய்கிறார்‌. 

பரிசுத்த ஆவியானவர்‌ நம்‌ வாழ்வில்‌ செய்யும்‌ கிரியை ஊழியத்தோடு 
தொடர்புடையது. பரிசுத்த ஆவியானவர்‌ தம்முடைய கிரியையை நம்மில்‌ 
செய்கிறார்‌ என்பதற்கான ஆதாரம்‌ நாம்‌ வாழ்க்கையில்‌ வெளிப்படுத்தும்‌ 
ஆவியின்‌ கனியேயாகும்‌. ஊழியத்தில்‌ பயன்படுத்தும்படியாக ஆவியானவர்‌ 
நம்மீது இறங்கியிருக்கிறார்‌ என்பதை “ஆவியின்‌ வரங்கள்‌” நிரூபிக்கின்றன. 
ஆவியின்‌ வரங்கள்‌ நம்மை அநேக வேறுபட்ட ஊழியங்களுக்கு ஆயத்தப்‌ 
படுத்துகின்றன. 12ஆம்‌ அதிகாரத்தில்‌, ஒரு சபையில்‌ எப்படி பரிசுத்த 
ஆவியானவர்‌ செயல்படுகிறார்‌ என்று பார்க்கிறோம்‌. 

பவுல்‌ 13ஆம்‌ அதிகாரத்தில்‌ அவருடைய இரண்டாம்‌ ஆவிக்குரிய தீர்வைப்‌ 
பகிர்ந்துகொள்ளுகிறார்‌. இது வேதாகமத்தில்‌ நாம்‌ யாவரும்‌ அறிந்த அன்பைப்‌ 
பற்றிய அதிகாரம்‌. இந்த அன்பு நம்மில்‌ பரிசுத்த ஆவியானவருடைய 
கிரியையின்‌ நிரூபணமாக இருக்கிறது. அன்பு அதிகாரத்தின்‌ சாராம்சம்‌ 
என்னவென்றால்‌, நம்மீதுள்ள ஆவியானவரின்‌ கிரியை, நமக்குள்ளிருக்கும்‌ 
ஆவியானவரின்‌ கிரியையின்‌ வல்லமையை ஒருபொழுதும்‌ இடமாற்றம்‌ 
செய்யமுடியாது. நாம்‌ எல்லாரும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ அற்புதமான கிரியை, 
நமக்குள்ளாகவும்‌ மேலும்‌ நம்மீதும்‌ செயல்படும்படி ஜெபிக்க வேண்டும்‌. 

பவுல்‌ 14ஆம்‌ அதிகாரத்தில்‌, நமக்குள்ளாகவும்‌ நம்மீதும்‌ பரிசுத்த ஆவி 
யானவர்‌ தம்முடைய கிரியையை நடப்பிக்கும்பொழுது, நமக்குள்‌ எந்த ஒழுங்கு 
வழக்கத்திலிருக்க வேண்டும்‌ என்பதைப்பற்றிப்‌ போதிக்கிறார்‌. 

பதினைந்தாம்‌ அதிகாரத்தில்‌ பவுல்‌ நான்காம்‌ ஆவிக்கேற்ற தீர்வை 
அறிமுகப்படுத்துகிறார்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ மரணமும்‌ உயிர்த்தெழுதலும்‌ 
மட்டுமன்றி நாம்‌ பாவத்திலிருந்து தினமும்‌ உயிர்த்தெழுவது நமக்கு அதன்மேல்‌ 
வெற்றியளிக்கும்‌. 

எருசலேமில்‌ துன்பப்படும்‌ பரிசுத்தவான்‌௧ளுக்கான தர்மப்பணத்தைக்‌ 
குறித்து கட்டளைகள்‌ கொடுக்கும்பொழுது, 16ஆம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ 
முடிவான ஆவிக்கேற்ற தீர்வை வழங்குகிறார்‌. 

இந்தக்‌ கடிதத்தின்‌ முதல்‌ பதினொரு அதிகாரங்களில்‌, பவுல்‌ குறிப்பாக 
மாம்சத்துக்குரிய பெலவீனங்களை சரிப்படுத்துதலைப்‌ பற்றியும்‌, பொதுவாக 
மற்ற பொதுவான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளைப்‌ பற்றியும்‌ கூறுகிறார்‌. 

பவுல்‌ கொரிந்தியருக்கெழுதிய முதல்‌ கடிதத்தின்‌ இந்த இரண்டாவது 


13 


பிரிவில்‌ நாம்‌ இரண்டு காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்‌. பரிசுத்த 
ஆவியானவரின்‌ செயல்பாட்டைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ளாமலிருப்பது தவறு 
என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. பவுலின்‌ கடிதங்கள்‌ முழுவதுமாக நாம்‌, “நீங்கள்‌ 
அறியாதிருக்க எனக்கு மனதில்லை”, என்று காண்கிறோம்‌. அதிகாரம்‌ 14ன்‌ கடை 
சியில்‌ இரண்டாவது காரியத்தைக்‌ கூறுகிறார்‌. இங்கே பவுல்‌: ஒருவன்‌ தன்னை 
தீர்க்கதரிசி என்றாவது, ஆவியைப்‌ பெற்றவனென்றாவது எண்ணினால்‌, நான்‌ 
உங்களுக்கு எழுதுகிறவைகள்‌ கர்த்தருடைய கற்பனைகளென்று அவன்‌ 
ஒத்துக்கொள்ளக்கடவன்‌. ஒருவன்‌ அறியாதவனாயிருந்தால்‌ அறியாதவனாயி 
ருக்கட்டும்‌. (1 கொரிந்தியர்‌ 14:37, 38) என்று எழுதுகிறார்‌. 

பவுல்‌ இந்த மூன்று அதிகாரங்களிலும்‌ ஆவிக்கேற்ற சத்தியங்களைப்‌ 
பகிர்ந்துகொள்ளுகிறார்‌, இவைகளின்‌ கடைசியில்‌ “நீ ஒரு போலியற்ற 
ஆவிக்குரிய மனிதனாயிருந்தால்‌, நான்‌ இங்கே எழுதிய சத்தியங்கள்‌ எல்லாம்‌ 
தேவனுடைய கற்பனைகள்‌ என்று ஒத்துக்கொள்ளுவாய்‌. ஆனால்‌ இந்தச்‌ 
சத்தியங்கள்‌ அனைத்தையும்‌ உங்களோடு நான்‌ பகிந்துகொண்டபின்‌, இன்னும்‌ 
நீ அறிந்து கொள்ளாதவனாக இருந்தால்‌, நீ அறிந்துகொள்ளாமலிருப்பதைத்‌ 
தெரிந்துகொண்டாய்‌, உன்னுடைய தேர்வுக்கு நான்‌ மதிப்பளித்து உன்னை 
அறியாமையிலேயே விட்டு விடுகிறேன்‌”, என்று எழுதுகிறார்‌. 

இந்தப்‌ பொதுவான ஆவிக்கேற்ற தீர்வுகளின்‌ அதிகாரங்களிலுங்கூட பவுல்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ செயல்பாட்டை அறியாமலிருப்பது தவறு என்று 
எழுதுகிறார்‌. இந்த அதிகாரங்களைப்‌ படித்து, பரிசுத்த ஆவியானவர்‌ எப்படி 
இந்த உலகத்தில்‌ செயல்பட விரும்புகிறார்‌ என்று நீ தெரிந்து கொண்ட பின்ன 
ரும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ கிரியையை புறக்கணித்தால்‌, நீ கீழ்ப்படியாத 
வனாயிருக்கிறாய்‌; மேலும்‌, ஒரு விசுவாசியாக உன்னுடைய ஊழியத்தைத்‌ தவற 
விட்டுவிடலாம்‌. 


14 


அத்தியாயம்‌ 5 


வரங்களும்‌ ஊழியங்களும்‌ 
(1 கொரிந்தியர்‌ 12:1-6) 


முதல்‌ கொரிந்தியரின்‌ புத்தகம்‌ 12ஆம்‌ அதிகாரத்தின்‌ முதல்‌ பதினொரு 
வசனங்களும்‌, இந்தக்‌ கடிதத்தின்‌ மையப்பகுதி என்று நான்‌ கருதுபவைகளுக்கு 
வழிகாட்டுகின்றன. இந்த வசனங்களை ஒவ்வொன்றாகப்‌ பார்ப்போம்‌. 

3வது வசனத்தில்‌, கொரிந்துவில்‌ விக்கிரகாராதனையோடு தொடர்புடைய 
பிசாசுத்தனமான நடவடிக்கையைப்பற்றி எழுதுகிறார்‌ என்று வெளிப்படை 
யாகத்‌ தெரிகிறது. இந்த விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து பலியிடுபவர்‌ 
களான மக்கள்‌, பிசாசுகளுக்கு ஆராதனைசெய்து பலியிடுகின்றனர்‌ (10:19-21; 
12:2, 3). 

மக்கள்‌ விக்கிரகங்களை ஆராதிக்கும்பொழுது, தீய ஆவிகள்‌ இயேசுவைச்‌ 
சபிக்க அவர்களை இயக்கியது. “ஆதலால்‌, தேவனுடைய ஆவியினாலே 
பேசுகிற எவனும்‌ “இயேசு சபிக்கப்பட்டவன்‌ என்று சொல்லமாட்டானென்றும்‌, 
பரிசுத்த ஆவியினாலேயன்றி ‘இயேசுவே கர்த்தர்‌' என்று ஒருவனாலும்‌ 
சொல்ல முடியாது என்றும்‌ நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” என்று பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 

புதிய ஏற்பாட்டு சபைகளின்‌ ஐக்கியத்தின்‌ அடிப்படைக்‌ கோட்பாடு இந்த 
இரண்டு வார்த்தைகள்‌ மட்டுமே: “இயேசுவே கர்த்தர்‌”. இயேசு, தன்‌ சிலுவை 
யைச்‌ சுமந்துகொண்டு எனக்குப்‌ பின்‌ செல்லாதவன்‌ எனக்குச்‌ சீஷனாயிருக்க 
மாட்டான்‌ என்றார்‌. மேலும்‌ அவர்‌, யாதொருவன்‌ என்னிடத்தில்‌ வந்து, தன்‌ தகப்‌ 
பனையும்‌ தாயையும்‌ மனைவியையும்‌ பிள்ளைகளையும்‌ சகோதரரையும்‌ சகோ 
தரிகளையும்‌, தன்‌ ஜீவனையும்‌ வெறுக்காவிட்டால்‌ எனக்குச்‌ சீஷனாயிருக்க 
மாட்டான்‌ என்றும்‌, அப்படியே உங்களில்‌ எவனாகிலும்‌ தனக்கு 
உண்டானவைகளையெல்லாம்‌ வெறுத்துவிடாவிட்டால்‌ அவன்‌ எனக்குச்‌ 
சீஷனாயிருக்கமாட்டான்‌ என்றும்‌ கூறினார்‌ (லூக்கா 14:25-35). 

இதன்‌ அர்த்தம்‌: நீங்கள்‌ இயேசுவுக்காக உயிரையும்‌ கொடுக்க சித்தமாயி 
ருக்க வேண்டும்‌. அப்படியில்லாவிட்டால்‌ நீ அவருடைய சீடனாயிருக்க 
முடியாது; உன்னுடைய வாழ்க்கையில்‌ உன்‌ பொருட்கள்‌, உறவுகள்‌, 


15 


ஆகியவற்றை விட இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்க 
வேண்டும்‌, என்பதாகும்‌. 

ஒரு விசுவாசியின்‌ வாழ்க்கையில்‌ இதை எப்படி நடைமுறைப்படுத்த 
முடியும்‌ என்று நீ காண்கிறாய்‌? இயேசுவின்‌ கூற்றுப்படி, தேவனுடைய 
ராஜ்யத்தை காணவேண்டுமானால்‌, உண்மையில்‌ அவரே அவர்களின்‌ ராஜா 
என்ற உறவைக்‌ கொண்டாட வேண்டுமானால்‌ அவர்கள்‌ மறுபடியும்‌ பிறக்க 
வேண்டும்‌. இதையே இயேசு நிக்கொதேமுவுக்குச்‌ சொன்னார்‌ (யோவான்‌ 3:3,5). 
நம்முடைய உதடுகளினாலும்‌ நம்முடைய உயிரினாலும்‌ “இயேசுவே கர்த்தர்‌” 
என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வரும்பொழுது, நமக்கு பரிசுத்த ஆவியான 
வரின்‌ அனுபவம்‌ அவசியப்படுகிறது. 

இந்த அறிமுகத்துடன்‌ வசனம்‌ 4ல்‌ ஒரு உள்ளூர்‌ சபையில்‌ பரிசுத்த ஆவி 
யானவரின்‌ செயல்பாடு பற்றிய இந்த மூன்று அதிகாரங்களின்‌ பெரிய போத 
னையைக்‌ கொடுக்க பவுல்‌ துவங்குகிறார்‌. இந்த அதிகாரத்தில்‌ பவுல்‌ இரண்டு 
கருத்துக்களை அழுத்தமாகத்‌ தெரிவிக்கிறார்‌. பவுலின்‌ கருத்துப்படி ஒரு சபை 
யில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ முறையாகச்‌ செயல்படும்பொழுது அந்தச்‌ சபை 
வித்தியாசமானதும்‌ ஒருமனப்பட்டதான குண இயல்புடையதாயிருக்கும்‌. இந்த 
அதிகாரத்தில்‌ எத்தனைமுறை பவுல்‌ இந்த இரண்டு கருத்துக்களையும்‌ 
அடிக்கடி திரும்பத்திரும்பச்‌ சொல்லுகிறார்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌. 

ஒரு சபையில்‌ இந்த எதிரிடையான கொள்கைகளையுடைய மக்கள்‌ 
எப்படி இணைந்து செயல்பட முடியும்‌? பரிசுத்த ஆவியானவர்‌ ஊக்கமளிப்‌ 
பதால்‌, பவுல்‌ இந்த எதிரானக்‌ கொள்கைகளையுடையவர்களை ஒரு சபை ஒரு 
மனித சரீரத்தைப்போலச்‌ செயல்படுகிறது என்று சுட்டிக்காட்டி, அவர்களை 
ஒன்றாக இணைக்கிறார்‌. ஒருவரது கண்‌, காது, கை, கால்‌ ஆகியவற்றின்‌ 
செயல்பாட்டில்‌ பெரிய வித்தியாசம்‌ இருக்கின்றது. இருப்பினும்‌ இந்த 
வித்தியாசங்கள்‌ இணைந்து ஆச்சரியப்படத்தக்க ஒரு ஒற்றுமையுடன்‌ செயல்‌ 
படுகிறது; ஏனெனில்‌, வெவ்வேறான இந்த அவயவங்கள்‌ யாவும்‌ ஒரு 
தலையின்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ இயங்குகிறது. 

இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌, பரிசுத்த ஆவியானவரைப்‌ 
பற்றிய பார்வையில்‌ ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. வேதாகமத்தில்‌ விசுவாசிகள்‌ 
எல்லாரும்‌ “ஆவியினால்‌ நிறைந்து” இருக்க வேண்டும்‌ என்று கட்டளையிடப்‌ 
பட்டுள்ளது. (எபேசியர்‌ 5:18). மூல மொழியில்‌, “ஆவியினால்‌ நிரப்பப்‌ 
பட்டிருங்கள்‌” என்று கட்டளைக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில்‌, 
இந்தப்‌ போதனை நிச்சயமாக ஒரு கட்டளை என்ற முறையில்‌ அமைக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 

ஆவியினால்‌ நிரப்பப்படுவது என்பதன்‌ அர்த்தம்‌ என்ன? அப்போஸ்தல 
ருடைய நடபடிகள்‌ புத்தகத்தில்‌, “பேதுரு பரிசுத்த ஆவியினால்‌ நிரப்பப்பட்டு,” 
பெந்தெகொஸ்தே நாளில்‌ மிகப்பெரிய பிரசங்கத்தைப்‌ பிரசங்கித்தான்‌ என்று 
வாசிக்கிறோம்‌. பின்னர்‌ “பேதுரு ஆவியினால்‌ நிரப்பப்பட்டு” பிரசங்கித்தான்‌, 
ஆயிரக்கணக்கான மக்கள்‌ இரட்சிக்கப்பட்டனர்‌ என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌. 
சில காலத்துக்குப்பின்‌ “பேதுரு ஆவியினால்‌ நிரப்பப்பட்டு” இதைச்‌ செய்தான்‌ 
அல்லது அதைச்‌ செய்தான்‌ என்று வாசிக்கிறோம்‌. இப்போது, பேதுரு 


16 


ஆவியினால்‌ நிரப்பப்பட்டான்‌ என்று வேதவசனங்கள்‌ சொல்லாத அந்த இடை 
வேளைகளில்‌ அவன்‌ ஆவியினால்‌ நிரப்பப்பட்டிருந்தானா? 

பரிசுத்த ஆவி என்பது ஒரு திரவமல்ல. பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர்‌, 
நாம்‌ பரிசுத்த ஆவி என்ற நபரையுடையவர்களாயிருக்கிறோம்‌ அல்லது 
இல்லாதவராக இருக்கிறோம்‌. உண்மையான விளைவு, “எவ்வளவு பரிசுத்த 
ஆவியை உடையவர்களாக நாம்‌ இருக்கிறோம்‌?” என்பதல்ல, “நம்மில்‌ எத்த 
னைபேர்கள்‌ ஆவியானவரால்‌ நிரப்பப்பட்டிருக்கிறோம்‌” என்பதே. நாம்‌ 
எல்லாரும்‌ தேவனால்‌ ஆட்கொள்ளப்படும்போது ஆவியினால்‌ 
நிரப்பப்பட்டிருக்கிறோம்‌. 

ஆவியினால்‌ நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசி ஆவியானவரால்‌ கட்டுப்‌ 
படுத்தப்பட்ட ஒரு விசுவாசி. பரிசுத்த ஆவியினால்‌ நிரப்பப்பட்டவர்களாக 
இருக்க வேண்டுமென்று பவுல்‌ கட்டளையிட்டதற்கு முன்பாக, அவர்‌: மதுபான 
வெறிகொள்ளாமல்‌ ஆவியினால்‌ நிறைந்து இருங்கள்‌ (எபேசியர்‌ 5:18) என்று 
எழுதினார்‌. குடிவெறி கொண்ட ஒரு மனிதன்‌ மதுபானத்தின்‌ சக்திக்குள்‌ 
அல்லது கட்டுப்பாட்டுக்குள்‌ இருப்பதுபோல, நாம்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 
வல்லமைக்குள்‌ அல்லது கட்டுப்பாட்டுக்குள்‌ இருக்கிறோம்‌. 

இந்த அதிகாரத்தில்‌ பவுல்‌, நாமும்‌ நம்முடைய சபை அங்கத்தினர்களும்‌ 
ஆவியினால்‌ நிரப்பப்பட்டவர்களாயிருக்கும்போது நம்முடைய சபை அதன்‌ 
வியக்கத்தக்க வித்தியாசங்களினாலும்‌ ஒருமனப்படுதலாலும்‌ தெரிந்து 
கொள்ளப்படும்‌ என்று நமக்குச்‌ சொல்லுகிறார்‌. இங்கே பவுல்‌, வரங்களில்‌ 
வித்தியாசங்கள்‌ உண்டு, ஆவியானவர்‌ ஒருவரே (4) என்று வெளிப்படுத்‌ 
துகிறார்‌. ஆவிக்குரிய வரங்கள்‌ ஆவிக்குரிய ஊழியங்களுக்கு நம்மை ஆயத்‌ 
தப்படுத்துவதால்‌, வசனம்‌ 5ல்‌, ஊழியங்களிலேயும்‌ வித்தியாசங்கள்‌ உண்டு 
என்று வாசிக்கிறோம்‌. அதாவது பல வித்தியாசமான வழிகளில்‌ நாம்‌ தேவனுக்கு 
ஊழியஞ்செய்ய முடியும்‌. ஆவியினால்‌ கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சபையில்‌, 
அதன்‌ அங்கத்தினர்கள்‌ ஒரே மாதிரியான வரங்களையும்‌, ஒரே மாதிரியான 
ஊழியங்களையுமுடையவர்களாய்‌ இருக்க மாட்டார்கள்‌. 

ஆறாம்‌ வசனத்தில்‌ அவர்‌, கிரியைகளிலேயும்‌ வித்தியாசங்கள்‌ உண்டு, 
எல்லாருக்குள்ளும்‌ எல்லாவற்றையும்‌ நடப்பிக்கிற தேவன்‌ ஒருவரே என்று 
எழுதுகிறார்‌. ஆவியின்‌ வரங்களும்‌ ஊழியங்களும்‌ நம்முடைய விருப்பத்தின்‌ 
படி கொடுக்கப்படுபவையல்ல, அவருடைய விருப்பப்படியே கொடுக்கப்‌ 
படுகிறது (11. ஒருவேளை 4, 5 மற்றும்‌ 6ஆம்‌ வசனங்களில்‌ வரத்தின்‌ மாதிரி 
வித்தியாசமானது, ஊழிய மாதிரி வித்தியாசமானது, இந்த வரங்கள்‌ மூலமாக 
வும்‌ ஊழியங்களின்‌ மூலமாக தேவன்‌ கிரியை செய்யும்‌ வழி எப்பொழுதும்‌ 
ஒரே மாதிரியானதல்ல என்று பவுல்‌ எழுதியதின்‌ பொருள்‌ இதுவாயிருக்கலாம்‌. 
ஆனாலும்‌ வித்தியாசமான இந்த எல்லா வரங்கள்‌ மற்றும்‌ ஊழியங்களுக் 
குள்ளும்‌, அவைகள்‌ மூலமாக கிரியை செய்யும்‌ ஆவியானவர்‌ ஒருவரே என்ற 
உண்மையை அவர்‌ அழுத்தமாகத்‌ தெரிவிக்கிறார்‌. ஆவியானவரின்‌ இந்த 
வெளிப்பாடுகளெல்லாம்‌ சபை முழுவதற்கும்‌ ஆதாயம்‌ ஏற்படும்‌ 
வகையில்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 


17 


அத்தியாயம்‌ 6 


பரிசுத்த ஆவியானவரின்‌ வரங்கள்‌ 
(1 கொரிந்தியர்‌ 12:7-11) 


இந்த வசனப்பகுதி, கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய உள்ளூர்‌ சபை ஒன்றில்‌ கிடைக்‌ 
கப்பெற்ற வித்தியாசமான ஆவிக்கேற்ற வரங்களைப்பற்றி விவரிக்கிறது. 
ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தைப்‌ போதிக்கும்‌ வசனமும்‌ (8) கொடுக்‌ 
கப்பட்டிருக்கிறது என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌. 

இன்னும்‌ பவுல்‌, சரீரத்தில்‌ சிலருக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்‌ 
கும்‌ வரங்களும்‌ (9) தேவனால்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார்‌. 
இதை வாசிக்கும்பொழுது சரீர சுகத்தைப்பற்றி மட்டும்‌ சிந்திக்காதீர்கள்‌. சரீர 
பரிமாணத்தைவிட ஒரு மனிதனுக்கு ஆவிக்கேற்ற பரிமாணம்‌ அதிக மதிப்பு 
டையது. ஏனெனில்‌ ஆவிக்குரிய பரிமாணம்‌ நித்திய காலத்துக்குமானது, காணக்‌ 
கூடிய ஒரு ஆணின்‌ அல்லது பெண்ணின்‌ சரீர பரிமாணம்‌ தற்காலிகமானது. 
இதனால்‌, உள்ளான ஆவிக்குரியபடியான குணமாக்குதல்‌, வெளிப்படையான 
சரீர குணமாக்குதலைவிட மிகவும்‌ அதிக முக்கியமானது. 

வசனம்‌ 10ல்‌: வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம்‌ உரைத்தலும்‌ வரமாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம்‌. ஒரு தீர்க்கதரிசி என்பவன்‌ மூல 
மாக தேவன்‌ பேசுகிறார்‌. ஒரு போதக ஆசிரியர்‌ அல்லது நற்செய்திப்‌ பணி 
யாளர்‌ தங்கள்‌ மீது ஆவியின்‌ அபிஷேகத்துடன்‌ பிரசங்கிப்பது தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தலே. ஏனெனில்‌ தேவன்‌ அவர்கள்‌ மூலமாகப்‌ பேசுகிறார்‌ என்று நான்‌ 
அறிவுறுத்தப்படுகிறேன்‌. 

இப்போது பவுல்‌: வேறொருவனுக்கு ஆவியைப்‌ பகுத்தறிதலும்‌ (10) 
வரமாயளிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார்‌. இந்த அதிகாரத்தின்‌ ஆரம்ப 
வசனங்களில்‌, கிறிஸ்துவுக்குள்‌ மனமாற்றமடையுமுன்பாக இந்த மக்கள்‌ விக்கிர 
காராதனையோடு சம்பந்தப்பட்ட தீய ஆவிகளின்‌ கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்த 
னர்‌ என்பதைப்‌ பவுல்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. நாம்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 
கட்டுப்பாட்டுக்குள்‌ இருக்கிறோம்‌, சில தீய ஆவிகளின்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ 
இல்லை என்று எப்படி நமக்குத்‌ தெரியும்‌? தேவனுடைய வசனமும்‌ 


18 


கிறிஸ்துவினுடைய சரீரத்தில்‌ பகுத்தறியும்‌ வரமும்‌ இருந்தால்‌ இவற்றை அறிந்து 
கொள்ளலாம்‌. 

மேலும்‌ அவர்‌ 10ஆம்‌ வசனத்தில்‌: வேறொருவனுக்குப்‌ பற்பல பாஷைக 
ளைப்‌ பேசுதலும்‌ வரமாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார்‌. பவுல்‌ 
எதைப்பற்றிப்‌ பேசுகிறார்‌? பெந்தெகொஸ்தே நாளில்‌ மொழிகளின்‌ தடைகள்‌ 
முறிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆவிக்குரிய அதிசய சம்பவம்‌ நிகழ்ந்தது என்று 
நமக்குத்‌ தெரியும்‌. பேதுரு தன்னுடைய பெரிய பிரசங்கத்தைப்‌ போதித்து 
அப்போஸ்தலர்கள்‌ தேவனை துதித்தபொழுது, ஒரு மொழியே பேசப்பட்டது. 
அவன்‌ அல்லது அவளின்‌ தாய்மொழி எதுவாயிருந்தாலும்‌ ஒவ்வொருவரும்‌ 
அதைப்‌ புரிந்துகொண்டார்கள்‌. அது மிகப்பெரிய ஒரு அதிசயம்‌. பேதுருவும்‌ 
அப்போஸ்தலர்களும்‌ பிரசங்கித்த செய்தி மனிதர்களின்‌ காதுகளில்‌ கேட்பதற்‌ 
காகவே திட்டமிடப்பட்டிருந்தது. அதனாலேயே அது “தீர்க்கதரிசனம்‌ உரைத்‌ 
தல்‌” என்று யோவேல்‌ தீர்க்கதரிசியாலும்‌, அப்போஸ்தலருடைய நடபடிகளின்‌ 
புத்தகத்தை ஆக்கியோனாலும்‌ முத்திரையிடப்பட்டுள்ளது (யோவேல்‌ 2:28; 
அப்போஸ்தலர்‌ 2:17, 18). 

இந்தக்‌ கடிதத்தின்‌ பதினான்காம்‌ அதிகாரத்துக்கு வரும்பொழுது மொழிக 
ளைப்பற்றி இன்னும்‌ அதிகமாய்‌ நான்‌ சொல்லவேண்டியிருக்கிறது. இங்கே பவுல்‌ 
பல மொழிகளில்‌ பேசுகிற ஒரு மனிதன்‌ மனிதர்களிடமன்றி, தேவனிடமும்‌ 
பேசுகிறான்‌ என்று எழுதி இந்த அதிகாரத்தைத்‌ துவங்குகிறார்‌. மனிதர்கள்‌ அவை 
களைப்‌ புரிந்துகொள்ள முடியாது. ஏனெனில்‌, தங்கள்‌ ஆவியில்‌, அவர்கள்‌ 
இரகசியங்களைப்‌ பேசுகிறார்கள்‌ - பல மொழிகளையல்ல, இரகசியங்களை (14:2) 
என்று பவுல்‌ நமக்குச்‌ சொல்லுவார்‌. அது பெந்தெகொஸ்தே நாளில்‌ நிகழ்ந்த 
அதே காரியம்‌ அல்ல. அப்போஸ்தலரின்‌ நடபடிகள்‌ புத்தகத்தில்‌ லூக்காவினா 
லும்‌ கொரிந்தியருக்கு எழுதிய இந்தக்‌ கடிதத்தில்‌ பவுலினாலும்‌ இரண்டு 
வேறுபட்ட மொழிகள்‌ விவரிக்கப்பட்டுள்ளன. 

வரங்களின்‌ பட்டியலை 7-10 வசனங்களில்‌ பார்த்து அவைகளைத்‌ 
தெரிந்துகொள்ளுங்கள்‌. 1 கொரிந்தியர்‌ 12இல்‌ பட்டியலிடப்பட்ட வரங்களைக்‌ 
கருத்தில்‌ கொண்டு பரிசுத்த ஆவியானவர்‌ உங்களுக்கு எந்த வகையான 
ஆவிக்குரிய வரத்தின்‌ மாதிரியைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று கண்டுபிடிக்க 
நீங்கள்‌ முயற்சி செய்ய வேண்டும்‌. இதன்பின்‌ அவர்‌ உங்களுக்குக்‌ கொடுத்தி 
ருக்கிறார்‌ என்று நீங்கள்‌ ஊகிக்கும்‌ வரங்களைப்‌ பயிற்சி செய்ய வழிதேட 
வேண்டும்‌. 

ஆவிக்குரிய வரங்களைப்‌ பற்றிய போதனையை பவுல்‌: இவைகளை 
யெல்லாம்‌ அந்த ஓரே ஆவியானவர்‌ நடப்பித்து, தமது சித்தத்தின்படியே 
அவனவனுக்குப்‌ பகிர்ந்து கொடுக்கிறார்‌ (11) என்று சொல்லி முடிக்கிறார்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌ இப்படியாகவே கிரியை செய்கிறார்‌. தங்கள்‌ ஊழியங்க 
ளுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக, அவர்‌ சபையாகிய சரீரத்தின்‌ 
மக்களுக்கு இதைப்போன்ற வரங்களை அளிக்கிறார்‌. 


19 


அத்தியாயம்‌ 7 


ஆரோக்கியமான ஒரு சபைக்கு 
ஐந்து விரல்‌ ரேகைகள்‌ 


(1 கொரிந்தியர்‌ 12:4-19) 


ஆவிக்குரிய வரங்கள்‌ எப்படி ஊழிய மாதிரிகளாக மாறுகின்றன 
என்பதைப்பற்றிய அவருடைய மேன்மையான வசனங்களுக்குப்பின்‌, பவுல்‌ 
தம்முடைய இந்த பெரிய போதனையின்‌ மற்றொரு பகுதிக்குச்‌ செல்கிறார்‌. 
அவர்‌ எதிரிடையான இந்த இரண்டு கொள்கைகளை எடுத்துக்கொள்ளுகிறார்‌ 
- வித்தியாசம்‌ மற்றும்‌ ஒருமைப்பாடு - ஒரு சபை ஒரு மனித உடலைப்போலச்‌ 
செயல்படுகிறது என்று நமக்குச்‌ சொல்லி அவைகளை ஒன்றாகக்‌ கொண்டு 
வருகிறார்‌. 

சபை என்பது என்ன? ஒரு சபையின்‌ சாராம்சம்‌ என்ன? அது எப்படி 
செயல்படுகிறது? இயேசு நமக்கு, இந்தக்கல்லின்மேல்‌ என்‌ சபையைக்‌ கட்டு 
வேன்‌; பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ அதை மேற்கொள்வதில்லை, என்று சொல்லுகி 
றார்‌. இப்போது அவர்‌ தம்முடைய சபைகளின்‌ மத்தியில்‌ உலாவிக்கொண்டி 
ருக்கிறார்‌ (மத்தேயு 16;18; வெளி. 1:12,13,20) என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌. 
உயிரோடிருக்கும்‌ உயிர்த்தெழுந்த கட்டியெழுப்பிய, இன்றும்‌ வளர்ந்து 
கொண்டிருக்கும்‌ சபையின்‌ ஒரு பகுதி நம்முடைய சபை என்பதற்கு என்ன 
ஆதாரங்களிருக்கின்றன? 

உலகத்தில்‌ அறுபது பில்லியனுக்கும்‌ மேற்பட்ட விரல்கள்‌ இருக்கின்றன, 
அவைகள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ தனித்தன்மை வாய்ந்த விரல்‌ ரேகைகள்‌ 
இருக்கின்றன. உலகமெங்கிலுமுள்ள சட்டத்தை அமுல்படுத்தும்‌ அதிகாரிகள்‌, 
நம்முடைய கைரேகைகளினால்‌ உன்னையும்‌ என்னையும்‌ அடையாளங்கண்டு 
கொள்ள முடியும்‌. கிறிஸ்து கட்டுகிற சபையில்‌ அந்தச்‌ சபையை அடையாளங்‌ 
காட்டும்‌ கைரேகைகள்‌ இருக்கின்றனவா? அதாவது கிறிஸ்து இன்று 
கட்டிக்கொண்டிருக்கும்‌ சபையின்‌ ஒரு பகுதி நம்முடைய சபை என்று குற்றஞ்‌ 


20 


சாட்டப்பட்டால்‌, நம்மைக்‌ குற்றவாளி என்றுத்‌ தீர்ப்பளிக்க போதுமான 
ஆதாரம்‌ இருக்குமா? 

கிறிஸ்து கட்டி இன்று தம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின்‌ ஆசீர்வாதத்‌ 
தோடு இருக்கும்‌ பத்து “விரல்ரேகைகளை” அடையாளங்காட்ட முடியும்‌ என்று 
நான்‌ நம்பியவைகளை புதிய ஏற்பாட்டில்‌ நான்‌ கண்டுபிடித்தேன்‌. இந்த “விரல்‌ 
ரேகைகள்‌” கிறிஸ்து கட்டும்‌ சபைகளை அடையாளங்காட்டுவது மட்டு 
மல்லாமல்‌, ஒரு சபையின்‌ ஆரோக்கியத்தை எங்கேயிருந்து கண்காணிக்க 
முடியும்‌ என்று தெரிந்துகொள்ளவும்‌ உதவுகின்றன. 

நான்‌ இந்த விரலின்ரேகைகளை இரண்டு இடங்களில்‌ காண்கிறேன்‌. இதன்‌ 
ஐந்து விரலின்ரேகைகளை சபைத்‌ துவங்கப்பட்டதிலிருந்து அல்லது சபையின்‌ 
தோற்றத்துக்குக்‌ காரணமாயிருந்த “மிகப்பெரிய கட்டளை" என்று நாம்‌ அழைப்‌ 
பதிலிருந்து கண்டுகொள்ள முடியும்‌. இயேசு அப்போஸ்தலர்களுக்கு: நீங்கள்‌ 
புறப்பட்டுப்போய்‌, சகல ஜாதிகளையும்‌ சீஷராக்கி, பிதா குமாரன்‌ பரிசுத்த ஆ வி 
யின்‌ நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானங்‌ கொடுத்து, நான்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்ட யாவையும்‌ அவர்கள்‌ கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு 
உபதேசம்‌ பண்ணுங்கள்‌. இதோ, உலகத்தின்‌ முடிவுபரியந்த.ம்‌ சகல நாட்களி 
லும்‌ நான்‌ உங்களுடனே கூட இருக்கிறேன்‌ என்று கட்டளை கொடுத்தார்‌ 
(மத்தேயு 28:19-20). 

அப்போஸ்தலருடைய நடபடிகளின்‌ புத்தகம்‌, அப்போஸ்தலர்களும்‌ 
இயேசுவின்‌ சீடர்களும்‌ எப்படி அந்த மிகப்பெரிய கட்டளையை நிறை 
வேற்றினார்கள்‌ என்பதைப்‌ பதிவு செய்துள்ள ஆதாரமாக அமைகிறது. 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிப்பதில்‌ அவர்களுடைய குறிக்கோள்‌ ஞானஸ்நானங்‌ 
கொடுத்து போதித்து சீடர்களாக்குதல்‌. இந்த கட்டளை: “போய்‌, சீடர்களாக்கி, 
ஞானஸ்நானங்கொடுத்து, உபதேசியுங்கள்‌” என்று வேதத்தில்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. 

எனவே, பெந்தெகொஸ்தே நாளில்‌, மூவாயிரம்‌ யூதர்கள்‌ மனந்திரும்பிய 
பொழுது, அவர்களை வைத்து என்ன செய்வது என்று அப்போஸ்தலர்களுக் 
குத்‌ தெரியாமலிருந்தது. மனந்திரும்பியவர்கள்‌ அப்போஸ்தலருடைய உபதே 
சத்திலும்‌, அந்நியோந்நியத்திலும்‌, அப்பம்‌ பிட்டுதலிலும்‌, ஜெபம்பண்ணுவதிலும்‌ 
உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌ (அப்போஸ்தலர்‌ 2:42) என்று நாம்‌ வாசிக்கி 
றோம்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ சபையின்‌ ஆரம்பத்தை இது விளக்குகிறது, மேலும்‌ 
இங்கேதான்‌ ஒரு ஆரோக்கியமான சபையின்‌ முதல்‌ ஐந்து “விரல்‌ ரேகைகளை” 
நான்‌ காண்கிறேன்‌. 

“வலது கையில்‌”, “பெருவிரல்‌ ரேகையை” நற்செய்திப்பணி என்று நினைத்‌ 
துக்கொள்ளுங்கள்‌. அப்போஸ்தலர்கள்‌ மக்களுக்கு சுவிசேஷ நற்செய்தியைப்‌ 
பிரசங்கித்து, மனந்திரும்பியவர்களை சபையினுள்‌ கொண்டுவந்தனர்‌. 
“ஆள்காட்டி விரல்ரேகை” உபதேசத்தைக்‌ குறிப்பிடுகிறது. மிகப்பெரிய கட்ட 
ளைக்குக்‌ கீழ்ப்படிந்து அப்போஸ்தலர்கள்‌ மக்களுக்கு உபதேசம்‌ செய்தனர்‌, 
பெந்தெகொஸ்தே நாளில்‌ அவர்கள்‌ மனந்திரும்பினார்கள்‌. “நடுவிரல்‌ ரேகை" 
அந்நியோந்நியம்‌ (ஐக்கியம்‌). 


21 


அப்போஸ்தலர்களின்‌ பிரசங்கத்தால்‌ மனந்திரும்பிய இந்த சீடர்கள்‌ 
நற்செய்தியைப்‌ பெற்றுக்கொண்டது மட்டுமின்றி, அப்போஸ்தலர்களின்‌ 
உபதேசத்திலும்‌ அந்நியோந்நியத்திலும்‌ தொடர்ந்தனர்‌. “மோதிரவிரல்ரேகை” 
ஆராதனையைக்‌ குறிப்பிடுகிறது. உயிர்த்தெழுந்த உயிரோடிருக்கும்‌ 
கிறிஸ்துவின்‌ மேலுள்ள தங்கள்‌ அன்பை, அப்போஸ்தலர்களோடு அப்பம்‌ பிட்‌ 
குதலின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தினர்‌. இதன்‌ அர்த்தம்‌, அவர்கள்‌ ஒன்றுகூடி 
இராப்போஜனம்‌ எடுத்துக்கொண்டார்கள்‌ என்பதேயாகும்‌. “சுண்டுவிரல்‌ 
ரேகையை” நான்‌ ஜெபத்தின்‌ விரல்ரேகை என்று பெயரிடுகிறேன்‌. ஏனெனில்‌ 
அப்போஸ்தலர்களோடு புதிய சீடர்கள்‌ ஜெபத்தில்‌ தரித்திருந்தனர்‌ என்று நாம்‌ 
வாசிக்கிறோம்‌. 

பன்னிரெண்டாம்‌ அதிகாரத்தில்‌ நான்‌ இன்னும்‌ ஐந்து விரல்ரேகைகளைக்‌ 
காண்கிறேன்‌. இந்த உலகத்தில்‌ செயல்பட ஒரு சபை எப்படி கிறிஸ்துவால்‌ 
வடிவமைக்கப்பட்டது என்பதைப்பற்றிய புதிய ஏற்பாட்டின்‌ மிகப்பெரிய 
வாக்குமூலம்‌ இது என்று நான்‌ நம்புகிறேன்‌. 


22 


அத்தியாயம்‌ எட்டு 


ஆரோக்கியமான ஒரு சபைக்கு இன்னும்‌ 
ஐந்து விரல்ரேகைகள்‌ 


(1 கொரிந்தியர்‌ 12:12-24) 


கடந்த அத்தியாயத்தில்‌ ஆரோக்கியமான ஒரு சபைக்கு வலதுகை விரல்‌ 
ரேகைகள்‌ குறித்துப்‌ படித்தோம்‌ : 

பெருவிரல்ரேகை - நற்செய்திப்பணி, ஆள்காட்டி விரல்ரேகை-உபதேசம்‌, 
நடுவிரல்ரேகை-அந்நியோந்நியம்‌, மோதிரவிரல்ரேகை-ஆராதனை, சுண்டு 
விரல்ரேகை-ஜெபம்‌ என்று நான்‌ குறிப்பிட்டிருந்தேன்‌. 

ஆழ்ந்த கருத்துள்ள இந்த அதிகாரத்தில்‌ ஆரோக்கியமான ஒரு சபைக்கு 
வேண்டிய இன்னும்‌ ஐந்து விரல்ரேகைகளை நான்‌ கண்டுபிடித்தேன்‌. சபை 
எப்படிச்‌ செயல்படவேண்டும்‌ என்ற ஊக்கமளிக்கும்‌ இந்த விவரிப்பின்படி, 
இடது கையின்‌ பெருவிரல்ரேகை ஒற்றுமை அல்லது ஒருமைப்பாட்டைக்‌ 
குறிப்பிடுகிறது. தம்முடைய சபை ஒன்றாயிருக்க வேண்டுமென்று இயேசு 
ஐந்து முறை ஜெபித்ததை நாம்‌ கேட்கும்பொழுது, இந்த பெருவிரல்ரேகை 
மேலே வருவதை நாம்‌ எதிர்பார்க்கலாம்‌. 

இடதுகை ஆள்காட்டிவிரல்‌ ரேகை நமக்குள்ள வித்தியாசங்களைக்‌ 
குறிக்கிறது. பவுல்‌ இங்கே சொல்லுவதின்‌ சாராம்சம்‌, நம்மில்‌ இரண்டுபேர்‌ ஒரே 
மாதிரியாக இருந்தால்‌ அவர்களில்‌ ஒருவர்‌ தேவையற்றவர்‌ என்பதே. உடல்‌ 
முழுவதும்‌ கண்ணாயிருந்தால்‌, அது எப்படி எதையும்‌ கேட்க முடியும்‌, உடல்‌ 
முழுவதும்‌ காதாயிருந்தால்‌, அது எப்படி ஒரு பொருளை முகர்ந்து பார்க்க 
முடியும்‌ என்று பவுல்‌ தம்‌ கருத்தைத்‌ தெரிவிக்க பயங்கர உருவக அணியைப்‌ 
பயன்படுத்தி இந்தக்‌ கேள்வியை எழுப்புகிறார்‌ (17). 75 கிலோ எடையுள்ள ஒரு 
கண்ணையோ அல்லது 80 கிலோ எடையுள்ள ஒரு காதையோ உங்களால்‌ 
கற்பனை செய்ய முடிகிறதா? அவயவங்கள்‌ வித்தியாசமாய்‌ இருப்பதால்‌ 
ஒருவருக்கு அழகை தருகிறது. அவயங்களில்‌ வித்தியாசமற்ற ஒரு மனித உடல்‌ 
கொடூரமானது. ஆவியானவரால்‌ கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சபையில்‌, வித்தி 


23 


யாசமான வரங்களையும்‌ ஊழியங்களையும்‌ பலரும்‌ பயன்படுத்துவதைக்‌ 
காணலாம்‌. அதில்‌ ஒற்றுமையையும்‌ காணலாம்‌. 

நடுவிரல்ரேகை ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட எண்ணிக்கையைக்‌ குறிப்பிடு 
கிறது. சரீரமும்‌ ஒரே அவயமாயிராமல்‌ அநேக அவயங்களாயிருக்கிறது (14). 
அநேக சபைகளில்‌ வரம்பெற்ற போதகர்கள்‌ இருக்கிறார்கள்‌, இது அற்புத 
மானது. இருந்தாலும்‌, சபை கூடிவரும்போது, போதகர்‌ மட்டுமே ஆவிக்குரிய 
வரங்களைப்‌ பயன்படுத்துபவராக இருக்கக்கூடாது. இது பன்மைத்துவத்தைக்‌ 
காட்டவில்லை. புதிய ஏற்பாட்டில்‌ சபைத்‌ தலைவர்களை விவரிக்கும்‌ வார்த்தை 
கள்‌ வரும்போதெல்லாம்‌, அவை பன்மையில்‌ காணப்படுகின்றன. சபை ஒரு 
செயலிழந்த மனிதனின்‌ சரீரத்தைப்‌ போல செயல்படக்கூடாது. சரீரத்தின்‌ எல்லா 
அவயவங்களும்‌ ஒரு ஆரோக்கியமான வழியில்‌ செயல்படவேண்டும்‌. தேவன்‌ 
திட்டமிட்டிருந்தபடி செயல்பட கிறிஸ்துவின்‌ சரீரத்திலுள்ள எல்லா அவயவ 
ங்களும்‌ செயல்பட வேண்டியது அவசியம்‌. 

மோதிர விரல்ரேகை ஒருவருக்கொருவர்‌ இடையிலான அன்பைக்‌ 
குறிப்பிடுகிறது. ஒரு அவயவம்‌ வேதனைப்‌ படும்பொழுது, அந்த உடலின்‌ 
எல்லா அவயங்களும்‌ வேதனைப்படுகின்றன. முதல்‌ தலைமுறையின்‌ சபை 
யைப்பற்றி “அதோ ஒருவருக்கொருவர்‌ எப்படி அன்புகூருகின்றனர்‌” என்று 
வியந்தனர்‌. இன்று ஜீவனுள்ள கிறிஸ்துவின்‌ சபையைப்‌ பற்றியும்‌ அவர்கள்‌ 
இப்படியே கூறட்டும்‌. 

இடது கையின்‌ சுண்டுவிரல்ரேகை சமத்துவத்தைக்‌ குறிக்கிறது. இந்த 
சரீரத்தின்‌ ஒவ்வொரு அவயவங்களும்‌ சமமான முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை. 
நம்‌ உட்காதில்‌ ஒரு சிறிய எலும்பு இருக்கிறது. இது நாம்‌ சமநிலையில்‌ 
நிற்பதைக்‌ கட்டுப்படுத்துகிறது. நம்மால்‌ அதைப்‌ பார்க்க முடியாது, நாம்‌ அதைப்‌ 
பற்றிச்‌ சிந்திப்பதுமில்லை; ஆனால்‌ அதை எடுத்துவிட்டால்‌ நாம்‌ தரையில்‌ 
விழுந்து தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட மீனைப்போல இருப்போம்‌. 
சபையாகிய சரீரத்தில்‌ இந்த சிறிய அவயவங்களைப்‌ போன்றவர்கள்‌ இருக்கி 
றார்கள்‌. அவர்களை நாம்‌ பார்க்க முடியாமலிருக்கலாம்‌. ஆனால்‌ விசுவாசி 
களின்‌ வாழ்க்கையின்‌ முக்கியமான பகுதியில்‌ அவர்கள்‌ செயல்படுகின்றனர்‌. 
சரீரத்தின்‌ அவயவங்களான அந்த எல்லாரும்‌, அவர்கள்‌ முன்னாக இருந்‌ 
தாலும்‌, அல்லது பின்னணியிலிருந்தாலும்‌, கிறிஸ்துவினுடைய சரீரம்‌ செயல்ப 
டுவதற்கு எல்லாரும்‌ ஒரேமாதிரி முக்கியமானவர்களாயிருக்கின்றனர்‌. 

ஒற்றுமை, வித்தியாசம்‌, பன்மைத்துவம்‌, ஒருவருக்கொருவர்‌ அன்பு 
கூருவது மற்றும்‌ சமத்துவம்‌, ஆகியவை பவுலின்‌ போதனையின்‌ அடிப்படை 
யிலான ஐந்து விரல்ரேகைகள்‌. 

ஒற்றுமையையும்‌ வித்தியாசத்தையும்‌ வைத்துக்‌ 
காத்துக்‌ கொள்வதிலுள்ள பிரிச்சினைகள்‌ 

சபையில்‌ ஒற்றுமையையும்‌ வித்தியாசத்தையும்‌ செயல்படுத்தும்பொழுது 
ஏற்பட்ட அநேகப்‌ பிரச்சினைகளைப்பற்றி பவுல்‌ சுருக்கமாக எழுதுகிறார்‌. முதல்‌ 
பிரச்சினையை நாம்‌, “ஆவிக்குரிய பகுத்தறிதல்‌” என்றழைக்கலாம்‌. கொரிந்து 


24 


சபையில்‌ பலமொழிகளைப்‌ பேசும்‌ வரம்‌ பெற்ற மனிதர்கள்‌ இருந்தார்கள்‌. இந்த 
வரத்தை அவர்கள்‌ பெற்றவுடன்‌, இதைப்‌ பெற்றுக்கொள்ளாதவர்களைவிட 
தாங்கள்‌ ஆவிக்கேற்ற நிலையில்‌ உயர்ந்தவர்கள்‌ என்று நினைத்தார்கள்‌. 

இந்த ஆவிக்குரிய பகுத்தறிதல்‌ இன்று சபைகளில்‌ காணப்படுகிறது. அநேக 
மக்கள்‌ இந்தப்‌ பலமொழி பேசும்‌ வரம்‌ ஒரு “நற்சாட்சி” வரம்‌ என்று நம்புகின்‌ 
றனர்‌. இந்த வரத்தை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால்‌, அதைப்‌ 
பெற்றுக்கொண்டவர்கள்‌ உன்னை ஆவிக்கேற்ற ஒரு மனிதன்‌ அல்ல என்றே 
பார்ப்பார்கள்‌. இதுவே ஆவிக்கேற்றபடி பாதகமாக வித்தியாசம்‌ காணுதல்‌ 
ஆகும்‌. நான்‌ ஒரு இளம்‌ விசுவாசியாயிருந்தால்‌ எனக்கு எதிராகப்‌ பாதகமாக 
வித்தியாசம்‌ காணும்போது நான்‌ அதிகமாக மனக்காயமடைவேன்‌ ஏனென்றால்‌ 
அவர்களுக்கிருக்கும்‌ அதே ஆவிக்குரிய வரங்கள்‌ என்னிடத்தில்‌ இல்லை. 
இந்த வகையான ஆவிக்குரிய ரீதியில்‌ வித்தியாசப்படுத்துதலைப்‌ பற்றி: 
காதானது நான்‌ கண்ணாயிராதபடியினாலே, நான்‌ சரீரத்தின்‌ அவயமல்ல 
வென்றால்‌, அதனால்‌ அது சரீரத்தின்‌ அவயவமாயிராதோ? என்று வேதத்தில்‌ 
வாசிக்கிறோம்‌. 

அப்போஸ்தலர்‌ பவுல்‌ கவனம்‌ செலுத்திய அடுத்த பிரச்சினை “ஆவிக்‌ 
கேற்ற வாழ்வில்‌ குறைவுபடுதல்‌”. அநேக விசுவாசிகள்‌ ஆவியின்‌ ரீதியில்‌ 
பாதுகாப்பற்றவர்களாயிருக்கின்றனர்‌. எனவே யாராவது ஒருவர்‌ அவனிடம்‌, 
“என்னைப்போல நீ ஒரு வரம்‌ பெற்றவனல்ல, அதாவது நீ முற்றிலும்‌ நம்பத்‌ 
தகுந்த விசுவாசியல்ல,” என்று சொன்னால்‌, தேவன்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்த 
வரங்களை அவர்கள்‌ குறைவாக மதிப்பிடுகின்றனர்‌. 

கடைசியாக, இங்கே பவுல்‌ ஆவியின்‌ ரீதியிலான பிரிவுகளைப்‌ பற்றிக்‌ 
கவலைப்படுகிறார்‌. ஆவிக்குரிய ரீதியில்‌ பாதகமாக வித்தியாசம்‌ காணுதல்‌, 
ஆவிக்கேற்றபடி மதிப்பு குறைதலுக்கு வழிநடத்தி, பின்பு கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தில்‌ பிரிவினைக்கு வழி நடத்துகிறது. இதுவே நிகழ்ச்சிகள்‌ நடைபெறும்‌ 
வரிசை கிரமம்‌. நான்‌ பங்குபெறும்‌ சபையில்‌ எனக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்‌ 
கப்படாவிட்டால்‌, என்னை அவ்வாறு நடத்தாத வேறு ஒரு சபைக்குச்‌ செல்‌ 
வேன்‌. இப்பொழுது நமக்குப்‌ பிரிவினை பிரச்சினையிருக்கிறது. சில 
நேரங்களில்‌, தங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட வரங்களுக்கு ஏற்றபடி விசுவாசி 
கள்‌ குழுக்களாக ஒன்று கூடுகின்றனர்‌, ஆவிக்குரிய வரங்களைப்‌ பெறாதவர்க 
ளைத்‌ தவிர்த்துவிடுகின்றனர்‌. இவ்வாறு பாதகமான முறையில்‌ வித்தியாசம்‌ 
காட்டுவது வருந்தத்தக்கது. 

ஐந்து முறை இயேசு சபையில்‌ நாமெல்லாரும்‌ ஒன்றாயிருக்கவேண்டும்‌ 
என்று ஜெபித்தார்‌ (யோவான்‌ 17). இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசுத்த ஆவி 
யானவரின்‌ செயல்பாட்டை சரியாகப்‌ பயன்படுத்தாமல்‌ ஒருமைப்பாட்டில்‌ 
பிரிவினையை வளரவிடுவது துக்கமான நிலையாகும்‌. 


25 


அத்தியாயம்‌ 9 
கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ 


(1 கொரிந்தியர்‌ 12:27-31) 


பன்னிரெண்டாம்‌ அதிகாரத்தின்‌ ஆய்வின்‌ கடைசிப்‌ பகுதிக்கு நாம்‌ வந்தி 
ருக்கும்பொழுது, அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ இந்த அற்புதமான போதனையை 
எப்படி சுருக்கிக்‌ கூறப்போகிறோம்‌? முதலாவதாக, தேவனே கிறிஸ்துவினுடைய 
சரீரத்தை ஒன்றாக இணைத்தவர்‌ என்று அப்போஸ்தலர்‌ பவுல்‌ ஒன்றுக்கும்‌ மேற்‌ 
பட்ட வேளைகளில்‌ அறிவுறுத்தியிருக்கிறார்‌. நாம்‌ பெற்றுக்கொள்ள ஆசைப்‌ 
படும்‌ ஆவிக்குரிய வரங்கள்‌ நமக்குக்‌ கிடைப்பதில்லை. கர்த்தர்‌ தாமே 
விரும்பிக்‌ கொடுக்கும்‌ ஆவிக்குரிய வரங்களே நம்மிடமிருக்கின்றன. பவுல்‌: 
இவைகளையெல்லாம்‌ அந்த ஒரே ஆவியானவர்‌ நடப்பித்து, தமது சித்தத்தின்‌ 
படியே அவனவனுக்குப்‌ பகிர்ந்து கொடுக்கிறார்‌... தேவன்‌ தமது சித்தத்தின்படி, 
அவயவங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ சரீரத்திலே வைத்தார்‌ (11, 18) என்று எழுது 
கிறார்‌. இது நிச்சயமாக கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபையைக்‌ குறிப்பிடுகிறது. வேறு 
விதமாகக்‌ கூறினால்‌, தேவன்‌ தாம்‌ விரும்பியபடியே கிறிஸ்துவின்‌ சரீரத்தை, 
வித்தியாசமான வரங்களோடும்‌ ஊழியங்களோடும்‌, ஐக்கியத்தோடும்‌ 
ஒன்றிணைத்தார்‌. ஏனெனில்‌ அவைகள்‌ ஜீவனுள்ள கிறிஸ்துவின்‌ ஒரே 
தலையின்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ இருக்கிறது. 

கொரிந்திய சபையில்‌ ஒரு நற்சாட்சி பெற்ற வரமாக மக்கள்‌ தெரிந்து 
கொண்ட “பல மொழிபேசும்‌ வரம்‌', பட்டியலில்‌ கடைசி இடத்தைப்‌ பெற்றிருப்பது 
குறிப்பிடத்தக்கது (பார்க்க 12:10). நமக்கு வரங்களைத்‌ தெரிந்து கொள்ள ஒரு 
வாய்ப்புக்‌ கொடுக்கப்பட்டால்‌ பலமொழி பேசும்‌ வரத்தை கடைசியாகவே 
தெரிந்து கொள்வோம்‌. 

கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌, இந்த புனிதமான வித்தியாசமான வரங்கள்‌ 
ஒற்றுமையோடு இருப்பதையே தேவன்‌ விரும்புகிறார்‌. இந்தப்‌ பலவகைப்பட்ட 
மக்களும்‌ - இப்போது அவர்களின்‌ பலவித ஆவியின்‌ வரங்களால்‌ இன்னும்‌ 
வித்தியாசங்கள்‌ அதிகரித்துள்ளன. அவர்களால்‌ ஆவிக்குரிய வரங்களைப்‌ 
பயன்படுத்தி, இயல்புக்கு அப்பாற்பட்ட வழியில்‌ ஒன்றாகச்‌ செயல்பட முடியும்‌. 


26 


ஏனென்றால்‌ உயிரோடிருக்கும்‌ கிறிஸ்துவால்‌ அவர்களெல்லாரும்‌ 
கட்டுப்படுத்தப்படுகின்றனர்‌. 

பவுல்‌ சபையின்‌ சில ஊழியங்கள்‌, தலைமை ஆகியவைகளின்‌ முதன்மை 
ஸ்தானங்களைப்பற்றியும்‌ கூறுகிறார்‌. அவர்‌ முதலாவது அப்போஸ்தலரையும்‌ 
. ஏற்படுத்தினார்‌ என்று பார்க்கிறோம்‌. இயேசுவின்‌ காலத்திலிருந்த முதல்‌ 12 
அப்போஸ்தலர்களை இது குறிக்கிறது என்று சிலர்‌ சொல்லுகின்றனர்‌. அவர்கள்‌ 
அந்தக்‌ காலத்தைக்‌ கடந்துசென்றபின்‌ அவர்களுடைய ஊழியம்‌ முடி 
வடைந்தது. மற்றவர்கள்‌ “அப்போஸ்தலர்‌” என்பது உண்மையில்‌ “மிஷனரி” 
அல்லது “அனுப்பப்பட்டவர்‌” என்ற அர்த்தமுடையது என்கின்றனர்‌. ஆகையால்‌, 
நாம்‌ இந்த வரத்தை மிஷனரிகளுக்கு அல்லது சபையை உண்டாக்கும்படி 
அனுப்பப்பட்டவர்களுக்கு அல்லது ஒரு ஊழியத்தைத்‌ துவங்குபவர்களுக்குப்‌ 
பயன்படுத்தலாம்‌ ஏனென்றால்‌ அதை ஒரு அப்போஸ்தல வரத்தின்‌ வடிவமைப்‌ 
பாகக்‌ கருதலாம்‌. 

பின்னர்‌ பவுல்‌: “இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும்‌ ” என்று எழுதுகிறார்‌. 
தீர்க்கதரிசிகள்‌ தேவனுக்காகப்‌ பேசுபவர்கள்‌, அல்லது அவர்கள்‌ தேவனுடைய 
வசனத்தைப்‌ பிரசங்கிக்கும்போது தேவன்‌ அவர்கள்‌ மூலமாகப்‌ பேசுகிறார்‌. 
அடுத்தபடியாக: “மூன்றாவது போதகர்களையும்‌ ” என்று எழுதுகிறார்‌. இயேசு 
கொடுத்த மிகப்பெரிய கட்டளை, சீடர்களாக்கப்பட்டவுடன்‌, அவர்களுக்குப்‌ 
போதிக்கப்பட வேண்டும்‌ என்று உத்தரவிடுகிறது. இப்பொழுது பவுல்‌ 
அற்புதங்களையும்‌, பின்பு குணமாக்கும்‌ வரங்களையும்‌ என்று எழுதுகிறார்‌. 

இதைத்தொடர்ந்து, ஊழியங்களையும்‌, ஆளுகைகளையும்‌ என்று எழுது 
கிறார்‌. செயல்முறையில்‌ அமைந்துள்ள இந்த வரங்கள்‌ இதற்கு முன்பாகக்‌ 
குறிப்பிடப்படவில்லை. விசுவாசத்தினால்‌ குணமளிக்கும்‌ வரம்‌, தேவனுடைய 
வசனத்தைப்‌ பிரசங்கிக்கும்‌ வரம்‌ இவைகளைப்போல ஆவிக்கேற்ற வரங்கள்‌ 
எல்லாம்‌ போதனை சம்பந்தப்பட்டவையல்ல. மிகப்பெரிய கட்டளையைச்‌ செயல்‌ 
படுத்துவதற்காக எழுப்பப்பட்ட சபைகளும்‌ ஊழியங்களும்‌ நல்ல 
நிர்வாகம்‌ செய்பவர்களைக்‌ கண்டுபிடிப்பதில்‌ எவ்வளவு நம்பிக்கையற்ற நிலை 
யிலிருக்கின்றன! இங்கு நாம்‌ உதவியாளர்களைக்‌ காண்கிறோம்‌. இது 
வேலையாட்கள்‌ வேலைநடைபெற உதவி செய்வதைக்‌ குறிப்பிடுகிறது. 
கடைசியாகப்‌ பட்டியலின்‌ கீழ்ப்படியில்‌, பவுல்‌ திரும்பவும்‌ மொழிகளைப்‌ பேசும்‌ 
வரத்தைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 

இந்த அதிகாரத்தை முடிக்கும்‌ வேளையில்‌ பவுல்‌ இந்தக்‌ கேள்விகளைக்‌ 
கேட்கிறார்‌: எல்லாரும்‌ அப்போஸ்தலர்களா? எல்லாரும்‌ தீர்க்கதரிசிகளா? 
எல்லாரும்‌ போதகர்களா? எல்லாரும்‌ அற்புதங்களைச்‌ செய்கிறவர்களா? எல்‌ 
லாரும்‌ குணமாக்கும்‌ வரங்களையுடையவர்களா? எல்லாரும்‌ அந்நியபாஷை 
களைப்‌ பேசுகிறார்களா? எல்லாரும்‌ வியாக்கியானம்‌ பண்ணுகிறார்களா? 
(29, 30). வெளிப்படையான எதிர்பார்க்கும்‌ பதில்‌, “இல்லை” என்பதே. நம்மில்‌ 
இருவர்‌ எந்த வேறுபாடுமின்றி ஒரே மாதிரியாக இருந்தால்‌, நம்மில்‌ ஒருவர்‌ 
தேவையற்றவர்‌. நம்மில்‌ ஒருவருக்கு எல்லா வரங்களுமிருந்தால்‌, நமக்கு 


27 


உடலின்‌ மற்ற அவயவங்கள்‌ தேவையல்ல. ஆனால்‌ தேவன்‌ முன்னேற்பாடு 
செய்தபடி, எந்த ஒருவருக்கும்‌ எல்லா வரங்களும்‌ கொடுக்கப்படவில்லை. 
இந்தக்‌ காரணத்தினால்‌ நாம்‌ எல்லாரும்‌ தேவையானவர்கள்‌, நம்‌ எல்லாருக்‌ 
கும்‌ மற்றவர்கள்‌ அவசியம்தான்‌. ஒருவரையொருவர்‌ சார்ந்திருக்கிறோம்‌. 
தேவனுக்குத்‌ துதிசெலுத்துவோம்‌, அவர்‌ நம்‌ எல்லாரையும்‌ தனித்தன்மையுடை 
யவர்களாய்ப்‌ படைத்திருக்கிறார்‌, அதுவே நாம்‌ ஒவ்வொருவரும்‌ கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தின்‌ தேவையான அவையவங்களாக ஆக்குகிறது. 


28 


அத்தியாயம்‌ 10 
அன்பின்‌ ஸ்வரங்கள்‌ 
(1 கொரிந்தியர்‌ 13) 


இந்தக்‌ கடிதத்தின்‌ பதின்மூன்றாவது அதிகாரம்‌ வேதாகமத்தின்‌ அன்பு அதி 
காரம்‌ என்று கருதப்படுகிறது. எனினும்‌, அது இருக்கிறபடி பெரிய அன்பின்‌ 
அதிகாரமாக இருந்தாலும்‌ அதன்‌ அடிப்படைப்‌ பாடப்பொருள்‌ அன்பல்ல; 
ஆவிக்குரிய வரங்களே. இந்த அதிகாரத்தை வசனம்‌ வசனமாக ஆழ்ந்து ஆய்வு 
செய்யுமுன்‌, பவுல்‌ அன்பைப்பற்றி எழுதிய பின்னணியைக்‌ காண வேண்டும்‌. 
அன்பைப்பற்றிய இந்த அழகான வசனங்கள்‌ ஆவிக்குரிய வரங்களைப்பற்றிய 
ஒரு மகத்தான போதனையைத்‌ தொடருகிறது. அதில்‌ பவுல்‌: முக்கியமான வரங்‌ 
களை நாடுங்கள்‌; இன்னும்‌ அதிக மேன்மையான வழியையும்‌ உங்களுக்குக்‌ 
காண்பிக்கிறேன்‌ என்று சொல்வதோடு முடிவடைகிறது (12:31). 

இந்த அறிமுகத்துடன்‌ பவுல்‌ வேதாகமத்தின்‌ மிகச்சிறந்த “அன்பு' 
அதிகாரத்தை எழுதினார்‌. சரியாகப்‌ பார்த்தால்‌ பதின்மூன்றாம்‌ அதிகாரத்தின்‌ 
முடிவு பதினான்காம்‌ அதிகாரத்தின்‌ முதல்‌ வசனமாகும்‌. அன்பை நாடுங்கள்‌; 
ஞானவரங்களையும்‌ விரும்புங்கள்‌. அன்பைப்பற்றிய இந்த அதிகாரத்தின்‌ 
அற்புதமான ஆரம்பத்தில்‌ ஆவிக்குரிய வரங்களை மனப்பூர்வமாக 
நாடும்படிக்‌ கூறப்பட்டுள்ளது. (12:51; 14:1). 

இந்த அதிகாரத்தில்‌, அன்போடு கொரிந்திய விசுவாசிகளால்‌ உயர்ந்த 
மதிப்பு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்களின்‌ வேறுபாட்டைக்‌ காட்டுகிறார்‌. 
சிலவேளைகளில்‌, தன்னுடைய வைரங்களை விளம்பரம்‌ செய்ய ஒரு நகை 
வியாபாரி கறுப்பு வெல்வெட்‌ துணியைப்‌ பயன்படுத்துவான்‌. அதைப்‌ 
போலவே, பவுல்‌ தன்னுடைய விவாதத்தில்‌ அன்பு என்ற பாடப்பொருளை ஒரு 
பின்னணியாகக்‌ கொண்டுவருகிறார்‌. அப்போது ஆவியின்‌ வரங்களைப்பற்றி 
ஒரு மேலான தோற்றம்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌. இது எவ்வாறு நமக்குத்‌ தெரிகிற 
தென்றால்‌ பன்னிரண்டாம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ ஆவியின்‌ வரங்களைப்பற்றிப்‌ 
போதித்துவிட்டு, பதினான்காம்‌ அதிகாரத்தில்‌ திரும்பவும்‌ அந்த வரங்களைப்‌ 
பற்றிக்‌ கூறுகிறார்‌. 


29 


பதின்மூன்றாம்‌ அதிகாரம்‌ நமக்குள்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ மிகப்‌ 
பெரிய கிரியையின்‌ சாட்சியைக்‌ குறிப்பிடுகிறது. இந்த அதிகாரம்‌ அதன்‌ மூன்று 
இசைப்‌ பிரிவுகளாலான “ஒரு அன்பின்‌ ஸ்வரம்‌” போலிருக்கிறது. முதல்‌ இசைப்‌ 
பிரிவு முதல்‌ மூன்று வசனங்கள்‌. இந்த முதல்‌ இசைப்பிரிவில்‌ “அன்பு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கப்படுகிறது". 

இந்த மூன்று துவக்க வசனங்களில்‌, அப்போஸ்தலர்‌ பவுல்‌, அன்பை 
கொரிந்தியர்‌ அதிகமாக மதித்த காரியங்களோடு ஒப்பிட்டு விளக்குகிறார்‌. 
எடுத்துக்காட்டாக, விசுவாசிகளாக அவர்கள்‌ பற்பல மொழி பேசும்‌ வரத்தை 
மதித்தனர்‌, கிரேக்கர்களாக அவர்கள்‌ பேச்சுவன்மையை மதித்தனர்‌. எனவே 
அவர்‌: நான்‌ மனுஷர்‌ பாஷைகளையும்‌ தூதர்‌ பாஷைகளையும்‌ பேசினாலும்‌, 
அன்பு எனக்கிராவிட்டால்‌, சத்தமிடுகிற வெண்கலம்‌ போலவும்‌, ஓசையிடுகிற 
கைத்தாளம்‌ போலவும்‌ இருப்பேன்‌ என்று துவங்குகிறார்‌ (1). அதாவது நான்‌ 
மொழிகளில்‌ பேசினால்‌ பெரிய சப்தமுண்டாகும்‌. அல்லது (அன்பில்லாத) 
கிரேக்க பேச்சுவன்மையுள்ளவன்‌ போல்‌ மட்டுமே இருப்பேன்‌. 

இதன்பின்‌ அவர்‌, அன்பை தீர்க்கதரிசன வரத்தோடு ஒப்பிடுகிறார்‌. இவை 
கள்‌ எல்லாம்‌ எனக்கிருந்தாலும்‌ அன்பு எனக்கில்லாவிட்டால்‌ நான்‌ ஒன்றுமில்லை 
என்று தெரிவிக்கிறார்‌. தனக்குண்டான எல்லாப்‌ பணத்தையும்‌ எளியவர்களுக் 
குக்‌ கொடுத்தாலும்‌, தன்னுடைய சரீரத்தை ஒரு இரத்த சாட்சியாக சுட்டெரிக்‌ 
கப்படுவதற்குக்‌ கொடுத்தாலும்‌, அவருக்கு அன்பில்லாவிட்டால்‌, எந்தப்‌ பிர 
யோஜனமுமில்லை (3) என்று தொடர்ந்து எழுதுகிறார்‌. 

அன்பின்‌ ஸ்வரத்தின்‌ இரண்டாவது இசைப்பிரிவை, “அன்பின்‌ தொகுப்பு” 
(4-7) என்று நான்‌ அழைக்கிறேன்‌. இந்த அதிகாரத்தின்‌ பிரசித்திபெற்ற பக்தி 
நூலான “உலகத்தின்‌ மிகப்பெரிய காரியம்‌' (The Greatest Thing in the World) 
என்ற நூலை எழுதிய ஹென்ரி டிரம்மான்ட்‌ இந்த வசனங்களைப்பற்றி; 
“அன்பைப்பற்றிய கருத்து பவுலின்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ ஊக்கமளிக்கப்‌ 
பட்ட புத்திகூர்மை என்ற பிரிஸம்‌ (ஓ) வழியாக அனுப்பப்பட்டு, அடுத்த 
பக்கத்தில்‌ அது தொகுக்கப்பட்ட நற்குணங்களாக வெளிவருகிறது” என்று 
எழுதுகிறார்‌. இந்த இரண்டாவது அன்பின்‌ ஸ்வரத்தை அவர்‌, “அன்பை 
ஆராய்தல்‌” என்றழைத்தார்‌. 

வேதவசனங்களில்‌ அன்பைக்‌ குறிப்பிட வெவ்வேறான கிரேக்கச்‌ சொற்‌ 
கள்‌ இருக்கின்றன. “ஈரோஸ்‌” (0௦85) வெளிப்படையாகக்‌ காட்டும்‌ அன்பைப்‌ 
பற்றி பேசுகிறது. “பிலியோ” (ஒர) சகோதர அன்பைக்‌ குறிப்பிடுகிறது. “அகேப்‌” 
(gape) என்று கூறப்படும்‌ அன்பே, ஆவியானவரால்‌ ஊக்கமளிக்கப்பட்ட 
பவுலின்‌ புத்திக்கூர்மையினால்‌ பிரிஸம்‌ ஆக எடுத்துக்‌ கூறப்பட்டு, நற்குணங்‌ 
களை வெளிப்படுத்துவதில்‌ முடிவடைகிறது. இந்த சுயநலமற்ற அகேப்‌ அன்பை 
நற்பண்புகளின்‌ தொகுப்பின்‌ மூலம்‌ மட்டுமே தெரிந்துகொள்ள முடியும்‌. அவர்‌ 
4-7 வசனங்களில்‌ பதினைந்து நற்பண்புகளை அளித்து, நமக்கு இந்த அகேப்‌ 
அன்பிருந்தால்‌, இவ்வாறு நாம்‌ நடந்துகொள்வோம்‌ என்று சொல்லுகிறார்‌. 


30 


“அன்பு மெச்சப்படுகிறது'' என்று நான்‌ அழைக்கும்‌ இந்த 
அன்பின்‌ ஸ்வரத்தின்‌ மூன்றாவது இசைப்பிரிவு வசனங்கள்‌ 8-13ல்‌ காணப்படு 
கிறது. இந்தப்‌ பகுதியில்‌ ஏன்‌ அன்பை ஒப்பிடமுடியாது என்று காட்டுகிறார்‌. 
இந்தக்‌ கடைசி ஸ்வரத்தை இந்த வார்த்தைகளால்‌ முடிக்கிறார்‌: இப்பொழுது 
விசுவாசம்‌, நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும்‌ நிலைத்திருக்கிறது, இவைகளில்‌ 
அன்பே பெரியது (13). இந்த மூன்றாவது இசைப்பிரிவில்‌ பவுல்‌ அன்பை வேறு 
படுத்தியும்‌ புகழ்ந்தும்‌ அன்பு உலகின்‌ மிகப்பெரிய உடைமை என்றும்‌ 
காட்டுகிறார்‌. 

விசுவாசம்‌, நம்பிக்கை, அன்பு இவை மூன்றும்‌ ஏன்‌ சதாகாலங்களுக்கு 
மான நற்குணங்கள்‌? விசுவாசம்‌ நித்தியத்துக்குமான நற்குணம்‌ ஏனெனில்‌ விசு 
வாசமில்லாமல்‌ தேவனுக்குப்‌ பிரியமாயிருப்பது கூடாத காரியம்‌. (எபிரெயர்‌ 
11:6). மனிதரின்‌ இருதயங்களில்‌, இந்த வாழ்க்கையில்‌ ஏதோ ஒரு நன்மையான 
செயல்‌ அவர்களுக்கு நடைபெறப்போகிறது என்ற திடமான உறுதியே நம்பிக்‌ 
கையாகும்‌. மேலும்‌ நாம்‌ எபிரெயர்‌ புத்தகத்தில்‌: விசுவாசமானது நம்பப்‌ 
படுபவைகளின்‌ உறுதியும்‌, காணப்படாதவைகளின்‌ நிச்சயமுமாயிருக்கிறது 
என்று வாசிக்கிறோம்‌. அதாவது, நம்முடைய நம்பிக்கைகளுக்கு விசுவாசம்‌ ஊட்‌ 
டமளிக்கிறது. நம்பிக்கை முக்கியமானது ஏனெனில்‌ அது நம்மை விசுவாசத்‌ 
துக்கு வழிநடத்துகிறது. விசுவாசம்‌ நம்மை தேவனிடம்‌ கொண்டுவருவதால்‌, 
அது முக்கியமானது. 

பவுல்‌ இங்கே நம்பிக்கை விசுவாசம்‌ இவைகளைவிட அன்பு மிகப்‌ 
பெரியது என்கிறார்‌. ஏனெனில்‌ அன்பு நம்மை தேவனிடத்தில்‌ கொண்டுவரும்‌ 
மற்றொன்றுக்கு வழிநடத்துவதல்ல. அவர்‌ இங்கே காட்டும்‌ அகேப்‌ அன்பு 
தேவனாய்‌ இருக்கிறது (1 யோவான்‌ 4:8, 16). இந்த அகேப்‌ அன்பை கண்டு 
கொள்ளும்பொழுது நீங்கள்‌ தேவனைக்‌ கண்டுகொண்டீர்கள்‌. தேவனுடைய 
தெய்வீகப்‌ பிரசன்னத்தை நீங்கள்‌ கண்டுகொண்டீர்கள்‌. ஏனெனில்‌ இந்த அன்பே 
தேவனுடைய சாராம்சம்‌. இதனாலேயே அவர்‌ உலகத்தின்‌ மிகப்பெரியது அன்பு 
என்று முடிக்கிறார்‌. 

பவுல்‌ இந்த அதிகாரத்தின்‌ ஆரம்பத்தில்‌, இன்னும்‌ அதிக மேன்மையான 
வழியையும்‌ உங்களுக்குக்‌ காண்பிக்கிறேன்‌ என்று எழுதத்துவங்கியதில்‌ 
ஆச்சரியம்‌ ஒன்றுமில்லை. இந்த அன்பு ஒப்பிடப்படமுடியாதது, உலகத்தின்‌ 
மிகப்பெரிய உடைமை என்று அவர்‌ சொல்லுவதிலும்‌ வியப்பொன்றுமில்லை. 
அகேப்‌ அன்பைப்பற்றி சொல்லியபின்‌ ஏன்‌ அவர்‌: அன்பை நாடுங்கள்‌; 
ஞானவரங்களை விரும்புங்கள்‌ என்று எழுதுகிறார்‌? ஆவிக்குரிய வரங்கள்‌ 
முக்கியமானவைகள்‌. அவைகளை விரும்புங்கள்‌. ஆனால்‌ அன்பை உங்கள்‌ 
மிகப்பெரிய குறிக்கோளாக வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. ஏனெனில்‌ தேவன்‌ 
அன்பாய்‌ இருக்கிறார்‌. 


31 


அத்தியாயம்‌ 11 


நற்பண்புகளின்‌ ஒரு தொகுப்பு 


(1 கொரிந்தியர்‌ 13;4-7) 


பதின்மூன்றாம்‌ அதிகாரத்தின்‌ முக்கியப்பகுதியில்‌ நாம்‌, அன்பின்‌ 
சாராம்சமும்‌ தேவனின்‌ சாராம்சமுமான “நற்பண்புகளின்‌ தொகுப்பை" 
பரிசீலனை செய்வோம்‌. 

பரிசுத்த ஆவியானவர்‌ நம்முடைய இருதயங்களில்‌ வாசம்‌ செய்தால்‌, 
அந்த அற்புதத்திற்கு ஆதாரமாக இந்த பதினைந்து நற்பண்புகளும்‌ நம்மிடம்‌ 
காணப்படும்‌ என்று சொல்லுகிறார்‌ (கலாத்தியர்‌ 5:22, 23). அதாவது இந்த 
வசனங்களில்‌ அன்பு தொகுக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, அது அலசி ஆரா 
யப்பட்டும்‌ இருக்கிறது. தேவன்‌ யார்‌ என்று இன்னுமதிகமாய்த்‌ தெரிந்துகொள்ள 
நாம்‌ விரும்பினால்‌ இந்தப்‌ பண்புகளை ஒவ்வொன்றாய்‌ அலசிப்‌ பார்க்க 
வேண்டும்‌. ஏனெனில்‌ அவைகள்‌ அன்பை மட்டும்‌ எடுத்துக்‌ கூறவில்லை. 
தேவனுடைய முக்கியமான பண்புகளையே கூறுகிறது. 

முதலாவதாக பவுல்‌ அன்பு நீடிய சாந்தமும்‌ உள்ளது என்று சொல்லுகிறார்‌. 
பெரும்பாலும்‌ இது “பொறுமை” என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, ஆனால்‌ 
இதன்‌ சரியான கிரேக்கப்பதம்‌ இரக்கமுள்ள ஒரு அன்பைக்‌ குறிப்பிடுகிறது. 
அதாவது நிபந்தனையற்ற அன்பு. அதற்கு உரிமையும்‌ வாய்ப்பும்‌ இருக்கும்‌ 
பொழுதுங்கூட பழிவாங்காத அன்பு. 

அடுத்ததாக நாம்‌ அன்பு தயவுமுள்ளது என்று வாசிக்கிறோம்‌. இந்த 
கிரேக்க வார்த்தையின்‌ அர்த்தம்‌ “அன்பு எளிதானது” -அன்போடு வாழ்வது 
எளிதானது, எளிதாக அதை நெருங்கலாம்‌. அன்பு இனிமையானது. அன்பு 
நன்மைதருவது. அன்பு நல்ல செயல்களைச்‌ செய்யக்கூடியது. “தயவு” என்று 
மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தையில்‌ இந்தக்‌ கருத்துக்கள்‌ எல்லாம்‌ 
பொதியப்பட்டுள்ளது. 

அன்புக்குப்‌ பொறாமையில்லை என்று இப்போது பவுல்‌ சொல்லுகிறார்‌. 
அதாவது மற்றொருவருடைய நல்வாழ்வுக்காக நமது சுயநலமற்ற ஒப்படைப்பு 
இது. அதாவது புனிதமாக்கப்பட்ட பிறர்‌ நலங்கருதும்‌ தன்மை. நீ அன்பு 


2 


செலுத்துபவரது நலம்பற்றி அக்கறையுடையவனாக இருக்கிறாய்‌. 
சுயநலமற்றதும்‌ நிதானித்து யோசித்து அவரது நலத்தில்‌ அக்கறையுடையவ 
னாயிருக்கிறாய்‌. 

அடுத்த குணாதிசயம்‌: அன்பு தன்னைப்‌ புகழாது. இதன்‌ பொருள்‌ அன்பு 
தற்பெருமை கொள்ளாது. தன்னைப்‌ பற்றி தானே புகழ்ந்து கொள்வதில்லை. 

அடுத்ததாக அன்பு இறுமாப்பாயிராது என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. அன்புக்கு 
அகந்தையில்லை, பெருமையில்லை, விடாப்பிடியாயிருக்காது. அது 
தாழ்மையானது. 

அடுத்து அன்பு அயோக்கியமானதைச்‌ செய்யாது என்று எழுதுகிறார்‌. 
அன்பிருக்குமிடத்தில்‌ நல்ல நடத்தையிருக்கும்‌, உபசரிப்பும்‌ நல்ல மரியாதையு 
முள்ள நடத்தை காணப்படும்‌. மேலும்‌ அன்பு சினமடையாது. அதாவது அன்பு 
எளிதில்‌ நிலைகுலையாது. அதாவது “பதட்டமடையாது” அல்லது “எளிதில்‌ கோப 
மடையாது” என்பவைகளாகும்‌. இந்த இரண்டு குண இயல்புகளுக்குமிடையில்‌, 
அன்பு தற்பொழிவை நாடாது என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌. அன்பின்‌ இந்த 
இயல்பு உங்கள்‌ இருதயத்தினுள்ளிருந்தால்‌, சுயமையமுடையவர்களாகவோ 
சுயத்தை நாடுபவர்களாகவோ இருக்க மாட்டீர்கள்‌, நீங்கள்‌ உங்கள்‌ விருப்பத்‌ 
தையே எதிலும்‌ பெரிதாகக்‌ கருத மாட்டீர்கள்‌. அன்பு எளிதில்‌ கோபப்படுவ 
தல்ல, அது ஒழுக்கமுள்ளது; ஏனென்றால்‌ அது தற்பொழிவை நாடுவதில்லை. 

அடுத்த நான்கு நற்பண்புகளும்‌ ஒரு சேரக்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன: 
அன்பு தீங்கு நினையாது. கிரேக்க மொழியில்‌ இது அன்புடைய ஒரு மனிதன்‌, 
தான்‌ அன்பு செலுத்தும்‌ ஒருவரின்‌ தவறுகளையும்‌ தோல்விகளையும்‌ மனதில்‌ 
வைத்திருக்க மாட்டான்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. இந்த மாதிரியான அன்பு: 
அதியாயத்தில்‌ சந்தோஷப்படாமல்‌, சத்தியத்தில்‌ சந்தோஷப்படும்‌. இந்த 
இரண்டு நற்பண்புகளும்‌ ஏறக்குறைய இதையே கூறுகின்றன. உங்கள்‌ அன்பு 
தோல்வியடையும்பொழுது நீங்கள்‌ மகிழ்ச்சியடைவதில்லை. அது தோல்வி 
யடைவதை உங்களால்‌ பார்க்கமுடியாது, அப்படி நடந்தால்‌ நீங்கள்‌ துக்கப்படுகி 
நீர்கள்‌. சத்தியத்தில்‌ சந்தோஷப்படுதல்‌ என்பது, நீங்கள்‌ அன்பு செலுத்தும்‌ 
ஒருவரது வாழ்க்கையில்‌ சத்தியம்‌ வெற்றிபெறும்போது நீங்கள்‌ மகிழ்ச்சி 
யடைவதே ஆகும்‌. 

அன்பு சகலத்தையும்‌ தாங்கும்‌ என்பதும்‌ சரியான மொழிபெயர்ப்பு 
அல்ல, ஏனெனில்‌ இதன்‌ கிரேக்க பதம்‌ உண்மையில்‌ “அன்பு எல்லாவற்றையும்‌ 
மூடும்‌” என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. உங்கள்‌ அன்பைப்பெற்ற ஒருவர்‌ 
ஆவிக்குரிய வழியில்‌ வெற்றிபெற வேண்டும்‌ என்பது உங்கள்‌ விருப்பமாயி 
ருந்தாலும்‌, அவர்‌ தோல்வியடையும்போது அதைப்பற்றி ஒருவரிடமும்‌ நீங்கள்‌ 
கூறுவதில்லை. தங்களுடைய தோல்விகளைப்‌ பற்றி உங்களிடம்‌ பகிர்ந்து 
கொள்ளும்பொழுது அதை யாரிடமும்‌ சொல்லாமலிருக்கிறீர்கள்‌. மேலும்‌ பவுல்‌ 
அன்பு சகலத்தையும்‌ விசுவாசிக்கும்‌, சகிக்கும்‌ என்று கூறுகிறது. 

இந்த பதினைந்து நற்பண்புகளையும்‌ கொடுத்தபின்‌ பவுல்‌, அன்பு ஒருக்‌ 
காலும்‌ ஒழியாது (8) என்று எழுதுகிறார்‌. இதன்‌ கிரேக்கப்‌ பதம்‌ அன்புகூரும்‌ 


33 


ஒருவருக்கு நம்பிக்கை, விசுவாசம்‌, சகிப்புத்தன்மை ஆகியவைகளிருக்‌ 
கின்றன, ஏனெனில்‌ இந்த அன்பு மனிதனிடமிருந்து வரவில்லை அது தேவனி 
டமிருந்து வருகிறது என்று அவர்களுக்குத்‌ தெரியும்‌. இந்த நற்பண்புகளின்‌ 
தொகுதி, தேவன்‌ அவர்களுக்குள்‌ இருக்கிறார்‌, தம்மை அவர்கள்மூலம்‌ வெளிப்‌ 
படுத்துகிறார்‌ என்ற அற்புதத்தின்‌ வெளிப்பாடு ஆகும்‌. தேவன்‌ அன்பாக இருப்‌ 
பதால்‌, இந்த நற்பண்புகள்‌, (தேவனாயிருக்கிற அன்பு) ஒருபொழுதும்‌ தோல்வி 
யடையாத அன்பு என்று வெளிப்படுத்துகிறது. ஏனெனில்‌ தேவன்‌ ஒருபொழு 
தும்‌ தோல்வியடையமாட்டார்‌. தேவனை நெருங்கி அவரைச்‌ சொந்தமாக்கிக்‌ 
கொள்ளுவதில்‌, அன்புசெலுத்துவதில்‌ இந்த அன்பை எப்பொழுதும்‌ பெற்றுக்‌ 
கொள்ளாத பொருட்கள்‌ மீது அன்பு செலுத்தி தோல்வியடைகிறோம்‌, ஆனால்‌ 
நமக்காகவும்‌ நம்மூலமாகவும்‌ மற்றவர்களுக்கான இந்த தேவனுடைய அன்பு 
ஒருபொழுதும்‌ தோல்வியடைவதில்லை. 


34 


அத்தியாயம்‌ 12 
பலமையங்களைக்கொண்ட அன்பு 
(1 கொரிந்தியர்‌ 13:4-7) 


அன்பைப்‌ பற்றிய வேதாகமத்தின்‌ மிகப்பெரிய அதிகாரம்‌, தேவன்‌ 
அன்பாக இருக்கிறார்‌ என்பதால்‌ அன்பை வேறு எதுவோடும்‌ ஒப்பிட்டுப்பார்க்க 
முடியாது, என்று சொல்லுகிறது. மற்ற எந்த தன்மையும்‌ அன்பின்‌ இடத்தை 
எடுத்துக்‌ கொள்ள முடியாது. 

அகேப்‌ அன்பை வெளிப்படுத்தும்‌ இந்த 15 நற்பண்புகளையும்‌ தவிர 
இன்னும்‌ ஆவிக்குரிய நற்பண்புகள்‌ உள்ளன. இவை, ஆவியினால்‌ நிரப்பப்பட்ட 
ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்து வெளிவருபவை. தேவன்‌ என்ற அன்பை 
உணரச்‌ செய்யும்‌. பதினைந்து நற்பண்புகளை பரிசீலிக்கும்பொழுது, இந்த அன்பு 
“பலமையங்களைக்‌ கொண்டது” ஏனெனில்‌ அது “மையத்தைவிட்டு விலகியி 
ருக்கிறது” என்று தெரிந்து கொள்வீர்கள்‌. 

கொரிந்தியர்கள்‌ பவுலை “பலமையங்கொண்டவர்‌” அல்லது “மையத்தை 
விட்டு விலகியவர்‌” என்று குற்றஞ்சாட்டினார்கள்‌. நம்‌ எல்லாருக்கும்‌ வாழ்வில்‌ 
ஒரு மையம்‌ இருக்கிறது. இதைச்‌ சுற்றியே நம்‌ உயிர்‌ சுழலுகிறது. அநேகருக்கு 
இந்த மையம்‌ சுயம்‌ அல்லது சுயலாபமாயிருக்கிறது. பவுலுக்கு இந்த மையம்‌ 
இல்லையென்று கொரிந்தியர்‌ தெரிந்துகொண்டனர்‌. பவுல்‌ அவர்கள்‌ சொல்லி 
யதை ஒத்துக்கொண்டார்‌ (11 கொரிந்தியர்‌ 5:13). 

வான்வெளி பொறியியல்‌ நிபுணர்கள்‌ (Aerospace engineers) நமக்கு 
“மையத்தை விட்டு விலகுதல்‌” (Decentரcக।) என்ற ஒரு புது வார்த்தையைக்‌ 
கொடுத்திருக்கின்றனர்‌. ஒரு விண்வெளி சாட்டிலைட்‌ ஒழுங்கற்ற சுற்றுப்‌ 
பாதையில்‌ (௦ம்‌!) சென்று, சரிவரச்‌ செயல்படாவிட்டால்‌, அது மையத்தை 
விட்டு விலகிவிட்டது என்று கூறுகின்றனர்‌. ஏனெனில்‌ அதன்‌ சுற்றுப்பாதையின்‌ 
மையம்‌ விலகிவிட்டது. அகேப்‌ அன்பைப்‌ பற்றிய இந்த பதினைந்து நற்பண்பு 
கள்‌ வெளிப்படுத்துவதை நீங்கள்‌ ஆய்வு செய்யும்பொழுது, அவைகள்‌ எல்லா 
வற்றிற்கும்‌ பொதுவாயிருக்கும்‌ ஒரு செயலை விவரிக்க இது ஒரு நல்ல வார்த்‌ 
தையாகும்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ உன்னில்‌ வாசம்‌ செய்வதால்‌ இந்த அன்பு 
உனக்கிருந்தால்‌, நீ மையத்தைவிட்டு விலகியிருப்பதால்‌ நீ பலமையம்‌ கொண்ட 
ஒரு உணர்வுடையவனாயிருக்கிறாய்‌. உனக்கு வித்தியாசமான ஒரு மையமி 


35 


ருப்பதால்‌ நீ ஒரு பலமையங்கொண்டவனாகக்‌ கருதப்படுவாய்‌. இந்த உலகத்‌ 
தின்‌ மக்களால்‌ நீ அப்படி கருதப்படுவாய்‌ ஏனெனில்‌ உனக்கு வித்தியாசமான 
வாழ்க்கை மையமிருக்கிறது. நீ மையத்தைவிட்டு விலகியவனாயிருக்கிறாய்‌ 
ஏனெனில்‌ உயிர்த்தெழுந்த உயிரோடிருக்கும்‌ கிறிஸ்து உன்‌ இருதயத்தில்‌ வாழ 
வந்தபோது உங்கள்‌ வாழ்வின்‌ மையம்‌ விலகியது. 

இந்த நற்பண்பு தொகுதியைப்‌ பற்றிய மற்றொரு அபிப்பிராயம்‌, இந்த 
நற்பண்புகள்‌ வெளியாகத்‌ தெரியப்படுத்தப்படுகின்றன. ஏனெனில்‌ அவைகள்‌ 
முதலில்‌ உள்ளான அனுபவமாக இருந்திருக்கிறது. அதாவது, அவைகள்‌ உள்‌ 
ளான உண்மைநிலையின்‌ வெளிப்படையான வெளியீடாயிருக்கிறது. எடுத்துக்‌ 
காட்டாக, நிபந்தனையற்ற இந்த அன்பை அழிக்கமுடியாது. அகேப்‌ அன்பால்‌ 
நீ ஒருவர்மீது அன்புகூரும்பொழுது, தேவனுடைய கிருபையால்‌ நீ, 
“உன்‌ மேலுள்ள என்னுடைய அன்பு நீ நிறைவேற்றிய காரியங்களின்‌ அடிப்ப 
டையிலல்ல, அது நிபந்தனையற்றது. நீ செய்யும்‌ எந்தக்‌ காரியமும்‌ உன்மீது 
அன்பு செலுத்துவதிலிருந்து என்னைத்‌ தடைசெய்யமுடியாது. இந்த அன்பு 
கடினமானது. நீ செய்யும்‌ அல்லது சொல்லும்‌ எதையும்‌ இந்த அன்பு தாங்கக்‌ 
கூடியது. ஏனென்றால்‌ நான்‌ தேவனுடைய அன்போடு உன்மேல்‌ அன்பு 
செலுத்துகிறேன்‌,” என்று சொல்ல முடியும்‌. 

மானிட அன்பு வழக்கமாக செயல்களின்‌ அடிப்படையிலிருப்பதால்‌ அன்பு 
என்று நாம்‌ குறிப்பிடுவது நிபந்தனைக்குட்பட்டது. அநேகப்‌ பிள்ளைகள்‌ மீது 
செலுத்தப்படும்‌ அன்பு நிபந்தனைக்குள்ளானது. பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளை 
களிடம்‌ வெளிப்படையாக அல்லது ஆட்சேபமில்லாமல்‌, “நீ நல்ல மதிப்பெண்‌ 
களைப்பெற்று எங்களுக்குத்‌ தொல்லை கொடுக்காமலிருந்தால்‌, நாங்கள்‌ உன்‌ 
மீது அன்பு செலுத்தலாம்‌” என்று சொல்லலாம்‌. இது ஒரு பிள்ளையை பெரும்‌ 
பாதுகாப்பற்ற நிலைக்குட்படுத்துகிறது. ஏனெனில்‌ இந்த வாரம்‌ அவர்கள்‌ வகுப்‌ 
பில்‌ பாடங்களை நன்றாகச்‌ செய்திருந்தாலும்‌ அடுத்த வாரம்‌ அவர்கள்‌ 
எப்படிச்‌ செயல்படுவார்கள்‌ என்று எப்படி அவர்களுக்குத்‌ தெரியும்‌? 

ஒரு பெண்‌ தன்னுடைய பாலியல்‌ நடத்தையினால்‌ மட்டும்‌ தன்‌ கணவன்‌ 
தன்மேல்‌ அன்பாயிருக்கிறார்‌ என்று விசுவாசித்தால்‌ “நான்‌ சுகவீனமாயிருந்தால்‌ 
என்ன நேரிடும்‌? நான்‌ கருவுற்றால்‌ என்ன நடக்கும்‌? இனிமேல்‌ அவ்விதம்‌ 
நடந்துகொள்ள முடியாவிட்டால்‌ என்ன நேரிடும்‌? அப்போது அவர்‌ என்மேல்‌ 
அன்பாயிருப்பாரா?” என்று அவள்‌ நினைக்கலாம்‌. 

ஒரு மனிதன்‌, அவன்‌ பெரும்‌ அளவில்‌ வீட்டுக்குப்‌ பொருள்‌ கொடுப்பவ 
னாயிருப்பதால்‌ மட்டுமே அவன்‌ மனைவி அவனிடம்‌ அன்பாயிருக்கிறாள்‌ 
என்று விசுவாசித்தால்‌, அவன்‌, “என்னுடைய வேலை போய்விட்டால்‌ நான்‌ 
என்ன செய்வது? நான்‌ சுகவீனமடைந்து கொடுக்க முடியாத நிலையிலிருந் 
தால்‌ என்ன நேரிடும்‌? அப்பொழுதும்‌ அவள்‌ என்மேல்‌ அன்பாயிருப்பாளா?” 
என்று சிந்திக்கக்‌ கூடும்‌. 

கடைசியாக, இந்த அன்பு உள்ளாக ஆவிக்குரியதும்‌, ஒரு அற்புதமுமா 
யில்லாமலிருந்தால்‌, அது வெளிப்படையாக நடைபெற முடியாத ஒரு 
செயலாகிவிடும்‌. உன்‌ சொந்த பெலனால்‌ இந்த வழியில்‌ மக்கள்மீது அன்பு 
செலுத்த முடியாது. இந்த அன்புக்கு தேவன்மட்டுமே ஒரே மூலாதாரமாயிருப்‌ 
பதால்‌, இந்த அன்பை வெளிப்படுத்த நமக்குத்‌ தகுதியிருக்கிறது. 


36 


அத்தியாயம்‌ 13 
ஒருபொழுதும்‌ தோல்வியடையாத தீர்வு 


(1 கொரிந்தியர்‌ 13) 


இந்த அதிகாரத்தை நீங்கள்‌ வாசிக்கும்போது, இதுவரை கொரிந்திய சபை 
யைப்‌ பற்றி அவர்‌ எழுதிய எல்லாப்‌ பிரச்சினைகளுக்கும்‌ இந்த அன்பு அத்தி 
யாயம்‌ பொதுவான ஆவிக்குரிய தீர்வளிக்கிறது என்பதைக்‌ கவனியுங்கள்‌. எடுத்‌ 
துக்காட்டாக பவுல்‌ முதலாவதாக சபையில்‌ காணப்பட்ட பிரிவினை பிரச்சி 
னையை எடுத்துக்கொண்டார்‌. பெருமை, இறுமாப்பு, சுயமையம்‌ ஆகியவை, 
இதன்‌ முக்கிய காரணம்‌ சுயமாகத்‌ தேடுதல்‌. இந்தப்‌ பிரச்சினைக்கு குறிப்பிட்ட 
தீர்வை முதல்‌ நான்கு அதிகாரங்களில்‌ கொடுத்திருக்கிறார்‌. அதில்‌ அன்பு 
தாழ்மையுடனும்‌ மற்றவர்களை மையமாகக்‌ கொண்டதாயுமிருக்க வேண்டும்‌ 
என்றும்‌ போதிக்கிறார்‌. அதே சமயம்‌ அவர்‌ சபைப்‌ பிரிவினைப்‌ பிரச்சினைக்கு 
ஒரு பொதுவானத்‌ தீர்வளிக்கிறார்‌. 

ஐந்தாவது அதிகாரத்தில்‌, ஒரு சகோதரன்‌ தன்‌ மாற்றாந்தாயிடம்‌ தகாத 
உறவுகொண்டிருந்த பிரச்சினையைப்‌ பற்றி எழுதுகிறார்‌. அந்தப்‌ பிரச்சினைக்கு 
பவுல்‌ கொடுத்த முக்கியமான தீர்வில்‌ கிறிஸ்துவுக்காக காட்டப்படும்‌ 
அன்பு, அவனுடைய சபையின்‌ மீது காட்டப்படும்‌ அன்பு, விழுந்துவிட்ட 
சகோதரன்‌ மேல்‌ காட்டப்படும்‌ அன்பின்‌ முக்கியத்துவம்‌ உணர்த்தப்பட்டன. 
வேதவசனங்களில்‌ காணப்படும்‌ சபையின்‌ எல்லா ஒழுங்கு நடவடிக்கைகளும்‌, 
அன்பு செலுத்துவது, ஒப்புரவாகுதல்‌, சகோதரனைத்‌ திரும்பி பழைய 
நிலைக்குக்‌ கொண்டுவருவது ஆகிய கொள்கைகளின்‌ அடிப்படையிலானது. 

ஆறாம்‌ அதிகாரத்தில்‌ அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ வழக்குத்‌ தொடர்‌ 
கின்றனர்‌. பவுல்‌ முக்கியமாகக்‌ குறிப்பிட்ட தீர்வில்‌, அப்படிச்‌ செய்கிறதைவிட 
நீங்கள்‌ ஏன்‌ அநியாயத்தைச்‌ சகித்துக்கொள்ளுகிறதில்லை, ஏன்‌ நஷ்டத்தைப்‌ 
பொருத்துக்கொள்வதில்லை? (7) என்று கேட்டார்‌. அன்பு தனக்கென சுய ஆதா 
யத்தை நாடுவதில்லை. அது தன்‌ சொந்த வழியைத்‌ தேடுவதில்லை. எனவே 
அகேப்‌ அன்பே அவர்கள்‌ கொரிந்து பட்டணத்தின்‌ நீதிமன்றத்தில்‌ ஒருவரோ 
டொருவர்‌ தொடர்ந்த வழக்குக்குப்‌ பொதுவானத்‌ தீர்வாயிருக்கும்‌. 


37 


திருமண உறவைப்பற்றி ஏழாம்‌ அதிகாரத்தில்‌ குறிப்பிட்ட போதனை 
நிச்சயமாக அகேப்‌ அன்பின்‌ அடிப்படையிலானது. விசுவாசிகளின்‌ திருமண 
உறவில்‌ வரும்‌ பிரச்சினைகளுக்குக்‌ காரணம்‌ என்ன? சுயநலம்‌. சுயநலத்துக்‌ 
குப்‌ பொதுவான தீர்வு என்ன? பதின்மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ கொடுக்கப்பட்ட 
அகேப்‌ அன்பு. 

விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்ட மாம்சத்தை உண்ணும்‌ பிரச்சினை 
யைப்‌ பற்றி எழுதும்பொழுது பவுல்‌: அறிவு இறுமாப்பை உண்டாக்கும்‌, அன்போ 
பக்திவிருத்தியை உண்டுபண்ணும்‌ (8:1) என்று எழுதுகிறார்‌. அவர்‌ கொடுத்த 
தீர்வு மாம்சத்தை சாப்பிடுவது சரியா தவறா என்பதைப்‌ பற்றியல்ல. அது தவறு 
என்று நினைக்கும்‌ பலவீனமான சகோதரனிடம்‌ நீ எவ்வளவு அன்புள்ளவனா 
யிருக்கிறாய்‌ என்பதே. இயேசு கிறிஸ்து பலவீனமான சகோதரனுக்குத்‌ தன்‌ உயி 
ரையும்‌ கொடுக்குமளவு அன்புடையவராயிருந்தார்‌. அவனுக்கு ஒரு தட்டில்‌ 
மாம்சம்‌ கொடுக்குமளவிற்கு அவன்‌ மேல்‌ அன்பு கொள்கிறாயா? பன்னிரெண்‌ 
டாம்‌ அதிகாரத்தில்‌ தம்முடைய சபையின்‌ வரங்களையும்‌ ஆவிக்குரிய ஊழி 
யங்களையும்பற்றி குறிப்பானத்‌ தீர்வைக்‌ கொடுக்கிறார்‌. அதில்‌ அவர்‌ திரும்பத்‌ 
திரும்ப அன்பின்‌ கோட்பாட்டைப்பற்றி அழுத்தமாக கூறுகிறார்‌. ஆவிக்குரிய 
வரங்களும்‌ ஊழியங்களும்‌ உங்களுக்கு பக்திவிருத்தி ஏற்படச்‌ செய்வதற்கல்ல, 
உங்கள்‌ சகோதரனுக்கு பக்திவிருத்தி ஏற்படச்‌ செய்யவே கொடுக்கப்பட்டிருக்‌ 
கின்றன. அவைகள்‌ உடலிலுள்ள மற்ற அவயவங்களின்‌ நன்மைக்காகக்‌ கொடுக்‌ 
கப்பட்டிருக்கிறது. 14ஆம்‌ அதிகாரத்தில்‌ நீங்கள்‌ உடலின்‌ மற்ற அவயவங்களைக்‌ 
கட்டியெழுப்ப வேண்டும்‌ அல்லது பக்திவிருத்தி உண்டாகச்‌ செய்யவேண்டும்‌ 
என்ற கருத்து, 40 தடவைகளுக்கு மேலாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 
அதிகாரம்‌ உண்மையில்‌ ஊழியத்தையும்‌, பிறரையும்‌ மையமாகக்‌ கொண்டுள்ள 
அன்பைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 

உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிய அதிகாரம்‌ 15ஆம்‌ அதிகாரத்தை வாசிக்கும்‌ 
பொழுதுங்கூட நீங்கள்‌ அன்பைக்‌ காணலாம்‌. உங்களை இரட்சித்த இயேசு 
கிறிஸ்துவின்‌ மரணம்‌ உயிர்த்தெழுதல்‌ சுவிசேஷத்தின்‌ உண்மையை நீங்கள்‌ 
உணர்ந்து கொள்ளும்பொழுது, மற்றவர்களும்‌ அந்த இரட்சிப்பின்‌ அனுபவத்‌ 
தைப்‌ பெற்றுக்‌ கொள்ள நீங்கள்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. அதிகாரம்‌ 16இல்‌ 
துன்பப்படும்‌ எருசலேமிலிருந்த பரிசுத்தவான்களுக்கு உதவும்படி தர்மப்பணம்‌ 
சேகரிப்பதிலும்‌ அகேப்‌ அன்பு காணப்படுகிறது. அதிகாரம்‌ 13இல்‌ காணப்படும்‌ 
பொதுவானத்‌ தீர்வுக்கு இதுவும்‌ ஒரு அழகிய எடுத்துக்காட்டு. 

கொரிந்து சபையில்‌ மாம்சீகப்பிரச்சினைகளுக்கு சரிப்படுத்தும்‌ தீர்வுகளைக்‌ 
கொடுத்தபின்‌, பன்னிரெண்டாம்‌ அதிகாரத்தில்‌: ஆவிக்குரிய வரங்களைக்‌ 
குறித்து நீங்கள்‌ அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, அவர்‌ அவர்களுடைய பிரச்‌ 
சினைகளுக்குப்‌ பொதுவான ஆவிக்குரிய தீர்வுகளை அறிமுகப்படுத்துகிறார்‌. 
கொரிந்து சபையிலிருந்த எல்லாப்‌ பிரச்சினைகளுக்கும்‌ அகேப்‌ அன்பே 
பொதுவானத்‌ தீர்வு ஆகும்‌. எனவே இந்த மிகப்பெரிய அன்பின்‌ அதிகாரம்‌ 
கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தின்‌ முக்கியமான பகுதி. இந்த அற்புதமான 
அதிகாரத்தில்‌, கொரிந்து சபையில்‌ காணப்பட்ட எல்லாப்‌ பிரச்சினைகளுக்கும்‌ 
பொதுவானத்‌ தீர்வு காணப்படுகிறது. 


38 


அத்தியாயம்‌ 14 


சயைக்குப்‌ பக்திவிருத்தி உண்டாக்குதல்‌ 


(1 கொரிந்தியர்‌ 14:1-5) 


பதினான்காம்‌ அதிகாரத்தில்‌, பவுல்‌ திரும்பவும்‌ பற்பல மொழிகள்‌ பேசும்‌ 
வரத்தைப்பற்றி எழுதுகிறார்‌. பெந்தெகொஸ்தே அன்று பேசப்பட்ட 
மொழிகளும்‌, பவுல்‌ கொரிந்தியருக்கு எழுதிய இந்தக்கடிதத்தில்‌ கூறப்படும்‌ 
மொழி பேசுதலும்‌ ஒன்றல்ல. பெந்தெகொஸ்தே நாளில்‌ பேசப்பட்ட மொழிகள்‌ 
தீர்க்கதரிசனம்‌ என்றழைக்கப்பட்டது, ஏனெனில்‌ தீர்க்கதரிசி என்பவன்‌ தேவ 
னுக்காக மனிதர்களிடம்‌ பேசுபவன்‌, இந்த மொழிகள்‌ மனிதனின்‌ காதுகளில்‌ 
கேட்கத்தக்கதாகப்‌ பேசப்பட்டவை (யோவேல்‌ 2:28; அப்போஸ்தலர்‌ 2:17, 18). 

பவுல்‌, அந்நிய மொழி வரங்களைப்பற்றிக்‌ கூறும்போது இந்த அதிகா 
ரத்தில்‌ அந்நிய மொழிகளைப்‌ பேசுபவன்‌ மனிதர்களுக்கல்ல, தேவனிடம்‌ 
பேசுகிறான்‌ என்கிறார்‌. இந்த அதிகாரத்தில்‌ பதினேழு முறை குறிப்பிடப்பட்ட 
அந்நிய பாஷை என்பது தேவனுடைய காதுகளுக்கு கேட்குப்படிச்‌ சொல்லப்‌ 
பட்டது, மனிதர்களுடைய காதுகளுக்கல்ல. 

அந்நியபாஷையில்‌ பேசுகிறவன்‌, ஆவியினாலே இரகசியங்களைப்‌ பேசி 
னாலும்‌, அவன்‌ பேசுகிறதை ஒருவனும்‌ அறியாதிருக்கிறபடியினாலே, அவன்‌ 
மனுஷரிடத்தில்‌ பேசாமல்‌, தேவனிடத்தில்‌ பேசுகிறான்‌ (2. 

தேவன்‌ நமக்கு இசையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌, ஏனென்றால்‌ ஆராதனை 
செய்யும்படி தேவனுடைய முன்னிலையில்‌ நாம்‌ இருக்கும்பொழுது, வெளிப்‌ 
படுத்த முடியாத ஒன்றை வெளிப்படுத்த வேண்டிய முக்கிய தேவை 
இருந்தால்‌ அதை தேவனுக்கு வெளிப்படுத்த முடியும்‌ என்று வேதவசனங்கள்‌ 
கூறுகின்றன. இதனாலேயே தேவனுடைய மக்கள்‌ எப்பொழுதும்‌ இசையாளர்‌ 
களாக இருந்தனர்‌. அவருடைய சந்நிதியின்‌ முன்‌ பாடிக்கொண்டே வரும்படி 
தாவீது நம்மை ஊக்கப்படுத்துகிறார்‌ (சங்கீதம்‌ 100:2. தேவனை ஆராதிப்‌ 
பதற்காக, தேவனைமட்டுமே துதிப்பதற்காக நாலாயிரம்‌ ஆசாரியர்களை தாவீது 
நியமித்திருந்தான்‌. அந்த இசைக்கருவிகள்‌ தாவீது தானே செய்தவையாகும்‌ 
(1 நாளாகமம்‌ 23:5). 


39 


பன்னிரெண்டாம்‌ அதிகார முடிவில்‌, அந்நியயாஷையில்‌ பேசும்‌ வரம்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ கொடுக்கப்படவில்லை, ஒவ்வொருவரும்‌ இந்த வரத்தை 
எதிர்பார்க்கவும்‌ கூடாது என்று அறிகிறோம்‌. இந்த வரம்‌ நற்சாட்சிபெற்ற 
வரமாகக்‌ கருதப்படக்கூடாது, அதாவது இதை உடையவன்‌ நம்பத்தகுந்த 
ஆவிக்குரிய மனிதன்‌ என்றும்‌, இந்த வரத்தைப்‌ பெறாதவர்கள்‌ அந்த அளவுக்கு 
ஆவிக்குரியவர்கள்‌ அல்ல என்றும்‌ கருதப்படக்கூடாது. அந்நிய பாஷைகளில்‌ 
பேசுகிறவன்‌ தேவனிடம்‌ பேசுகிறான்‌ என்று நமக்குக்‌ கூறிய பவுல்‌: தீர்க்கதரிச 
னஞ்‌ சொல்லுகிறவனோ மனுஷருக்குப்‌...பேசுகிறான்‌ என்று எழுதுகிறார்‌, இதற்கு 
பக்திவிருத்தியும்‌, புத்தியும்‌, ஆறுதலும்‌ உண்டாகத்தக்கதாகப்‌ பேசுகிறதும்‌ இதன்‌ 
மூன்று விளைவுகளாகும்‌. தேவன்‌ தம்முடைய வசனங்களைத்‌ தம்முடைய 
மக்களுக்கு பக்திவிருத்தியுண்டாக அல்லது கட்டியெழுப்பப்பட யார்‌ மூல 
மாகப்‌ பேசுகிறாரோ அவரே ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஆவிக்குரிய வரங்கள்‌ 
எல்லாவற்றின்‌ நோக்கமும்‌ சபையின்‌ பக்திவிருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட 
வேண்டும்‌.(26), இதனால்‌ தீர்க்கதரிசன வரத்தையுடையவன்‌ அந்நிய 
பாஷையில்‌ பேசும்‌ வரமுடையவனைவிட மேன்மையானவன்‌. 

நான்காவது வசனத்தில்‌ பவுல்‌ அந்நிய பாஷையில்‌ பேசுகிறவன்‌ தனக்கே 
பக்திவிருத்தி உண்டாகப்‌ பேசுகிறான்‌ என்று எழுதி தெளிவான வாக்குமூலம்‌ 
கொடுக்கிறார்‌. ஆனால்‌ தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறவன்‌, தேவன்‌ தம்முடைய 
வசனங்களை யார்‌ மூலமாகப்‌ பேசுகிறாரோ அவன்‌, சபைக்குப்‌ பக்திவிருத்தி 
யுண்டாக்குகிறான்‌. இதனாலேயே இதைத்‌ தொடர்ந்து பவுல்‌: ...அநீநிய பாஷை 
களில்‌ பேசுகிறவன்‌ சபைக்கு பக்திவிருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும்‌ 
சொல்லாவிட்டால்‌, தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறவன்‌ அவனினும்‌ மேன்மை 
யுள்ளவன்‌; ஆதலால்‌ நீங்கள்‌ தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறவர்களாக வேண்டு 
மென்று அதிகமாய்‌ விரும்புகிறேன்‌, என்று எழுதுகிறார்‌. 

பவுலின்‌ போதனையின்படி, அந்நியபாஷைகள்‌ சபையில்‌ அல்லது 
கூட்டத்தில்‌ பேசப்பட்டிருந்தால்‌, அங்கே ஒரு அர்த்தம்‌ சொல்லுபவனும்‌ இருக்க 
வேண்டும்‌. கூட்டத்தில்‌ நடைபெறும்‌ எந்தக்‌ காரியமும்‌ முழுக்கூட்டத்துக்கும்‌ 
நன்மையளிப்பதாயிருக்க வேண்டும்‌. 


அத்தியாயம்‌ 15 
நல்லொழுக்கமாயும்‌ ரெமமாயும்‌ 
செய்யப்படக்கடவது 
(1 கொரிந்தியர்‌ 14:6-22) 


சபை ஒன்றுகூடியிருக்கும்பொழுது அந்நிய பாஷைகளைப்பேசும்‌ வரத்தை 
செயல்படுத்த அப்போஸ்தலர்‌ பவுல்‌ பலத்த தடை விதிக்கிறார்‌. அங்கத்தினர்‌ 
முழுவதும்‌ ஒன்றுகூடி வரும்பொழுது இந்த வரத்தைச்‌ செயல்படுத்த விருப்ப 
மின்றி சில அடிப்படை நிபந்தனைகளைக்‌ கொடுக்கிறார்‌: யாராவது அந்நிய 
பாஷையிலே பேசுகிறதுண்டானால்‌, அது இரண்டு அல்லது மூன்று பேருக்குள்‌ 
இருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ ஒவ்வொருவராய்ப்‌ பேசவேண்டும்‌; ஒருவன்‌ 
அர்த்தத்தைச்‌ சொல்லவும்‌ வேண்டும்‌. ஏனெனில்‌ கூட்டத்தில்‌ பங்குபெறும்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ அதனால்‌ பக்திவிருத்தி உண்டாகவேண்டும்‌. அர்த்தம்‌ 
சொல்லப்படாமல்‌ அந்நியபாஷை பேசுதல்‌ அந்தப்‌ பாஷையில்‌ பேசுகிறவனுக்கு 
மட்டுமே பக்திவிருத்தியை ஏற்படுத்துகிறது. இது அப்போஸ்தலரால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படத்தக்கதல்ல. 

ஆறாம்‌ வசனத்தில்‌: நான்‌ உங்களிடத்தில்‌ வந்து உங்களுக்கு இரகசியங்‌ 
களை வெளிப்படுத்துவதற்காக, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்கதரிசனத்தை 
அறிவிக்கிறதற்காவது, போதனையைப்‌ போதிக்கிறதற்காவது ஏதுவானதைச்‌ 
சொல்லாமல்‌, அந்நியபாஷைகளில்‌ பேசினால்‌ என்னாலே உங்களுக்குப்‌ 
பிரயோஜனம்‌ என்ன? என்று அவர்‌ எழுதுவதைக்‌ கவனியுங்கள்‌. அதாவது 
நீங்கள்‌ அந்நிய பாஷையில்‌ பேசுவது மற்றவர்களை ஆவிக்குரிய பிரகாரமாக 
கட்டியெழுப்புவதற்கான ஒரு பிரசங்கம்‌ அல்லது போதனையாக இருக்க 
வேண்டும்‌. 

பின்னர்‌ 9ஆம்‌ வசனத்தில்‌ அவர்‌: அது போல, நீங்களும்‌ தெளிவான 
பேச்சை நாவினால்‌ வசனியாவிட்டால்‌ பேசப்பட்டது இன்னதென்று எப்படித்‌ 
தெரியும்‌? ஆகாயத்தில்‌ பேசுகிறவர்களாயிருப்பீர்களே என்று எழுதி முடிக்கி 
றார்‌. மற்றொரு இடத்தில்‌ பவுல்‌: நாங்கள்‌ இப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய 


41 


வர்களாதலால்‌, மிகவும்‌ தாராளமாய்ப்‌ பேசுகிறோம்‌ (11 கொரிந்தியர்‌ 3:12) 
என்று எழுதுகிறார்‌. (எளிதில்‌ விளங்கும்‌ படியான சொற்களைப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌! 

அந்நிய பாஷைகளைப்‌ பேசும்‌ வரங்களைப்‌ பற்றித்‌ தொடர்ந்து பவுல்‌: 
உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள்‌ உண்டாயிருக்கிறது, அவை 
களில்‌ ஒன்றும்‌ அர்த்தமில்லாததல்ல. ஆயினும்‌, பாஷையின்‌ கருத்தை நான்‌ 
அறியாமலிருந்தால்‌, பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன்‌, பேசுகிறவனும்‌ 
எனக்கு அந்நியனாயிருப்பான்‌ (10, 11) என்று எழுதுகிறார்‌. (நீ அந்த பாஷையை 
புரிந்துகொள்ளாவிட்டால்‌ எப்படி பக்திவிருத்தி ஏற்படும்‌?) 

நீங்களும்‌ ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால்‌, சபைக்கு 
பக்திவிருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில்‌ தேறும்படி நாடுங்கள்‌; அந்தப்‌ 
படி அந்நியபாஷையில்‌ பேசுகிறவன்‌ அதன்‌ அர்த்தத்தையும்‌ சொல்லத்தக்க 
தாக விண்ணப்பம்‌ பண்ணக்கடவன்‌. என்னத்தினாலெனில்‌, நான்‌ அந்நியபாஷை 
யிலே விண்ணப்பம்‌ பண்ணினால்‌, என்‌ ஆவி விண்ணப்பம்‌ பண்ணுமேயன்றி, 
என்‌ கருத்து பயனற்றதாயிருக்கும்‌. இப்படியிருக்க, செய்யவேண்டுவதென்ன? 
நான்‌ ஆவியோடும்‌ விண்ணப்பம்பண்ணுவேன்‌; நான்‌ ஆ வியோடும்‌ பாடுவேன்‌, 
கருத்தோடும்‌ பாடுவேன்‌ (12-15). 


நீ தனிமையாக உன்‌ ஜெப அறையிலிருக்கும்போது கூட இந்த அற்புத 
சம்பவத்தை (அந்நியபாஷை பேசுவதை) அனுபவித்தால்‌, நீ இன்னுமதிகமாக 
பக்திவிருத்தியடைய அர்த்தம்‌ கிடைக்குமாறு ஜெபி என்று பவுல்‌ போதிக்கிறார்‌. 
ஆனால்‌ 18, 19ஆம்‌ வசனங்களில்‌ பவுல்‌ திரும்பவும்‌ கூட்டத்தில்‌ பேசுவதைப்‌ 
பற்றிய காரியத்துக்கு வருகிறார்‌: உங்களெல்லாரிலும்‌ நான்‌ அதிகமாய்ப்‌ பாஷை 
களைப்‌ பேசுகிறேன்‌, இதற்காக என்‌ தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்‌. அப்படி 
யிருந்தும்‌, நான்‌ சபையிலே அந்நியபாஷையில்‌ பதினாயிரம்‌ வார்த்தைகளைப்‌ 
பேசுகிறதிலும்‌, மற்றவர்களை உணர்த்தும்படி என்‌ கருத்தோடே ஐந்து 
வார்த்தைகளைப்‌ பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும்‌. 

தொடர்ந்து அவர்‌ திட்டவட்டமாக, சபை ஒன்றாகக்‌ கூடும்பொழுது, அங்கு 
நடைபெறும்‌ எல்லாக்‌ காரியங்களினாலும்‌ சபைமுழுவதுக்கும்‌ பக்திவிருத்தி 
உண்டாக வேண்டும்‌ என்று தெரிவிக்கிறார்‌. 20ஆம்‌ வசனத்தில்‌ இவைகளின்‌ 
சுருக்கமாக: சகோதரரே, நீங்கள்‌ புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள்‌; 
துர்க்குணத்தில்‌ குழந்தைகளாயும்‌, புத்தியிலோ தேறினவர்களாயுமிருங்கள்‌ 
என்று சொல்லுகிறார்‌. வளர்ச்சியடையுங்கள்‌ என்கிறார்‌. இதன்‌ பொருளாவது, 
வேதத்தில்‌ குற்றங்களைக்‌ கண்டுபிடிக்கிறவர்களைவிட உங்கள்‌ களங்கமின்மை 
யிலும்‌ தூய்மையிலும்‌ கபடமற்ற பிள்ளையைப்‌ போலிருப்பது சிறந்தது. 
உங்கள்‌ அறிவில்‌ வளர்ச்சியடையுங்கள்‌ என்று அவர்‌ முக்கியமாகச்‌ சொல்லு 
கிறார்‌. 

இந்தக்‌ கொரிந்தியர்களைப்பற்றி அவர்‌, ஆவிக்குரியப்‌ பிரகாரமாகவும்‌, 
புத்திகூர்மைப்‌ பிரகாரமும்‌ குழந்தைகள்‌ என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌. 


42 


சபையில்‌ பெண்கள்‌ பேசுவது 

இந்த அதிகாரத்தின்‌ கடைசி வசனங்களில்‌, சபையில்‌ பெண்கள்‌ பேசுவ 
தைத்‌ தடைசெய்யும்‌ பெரும்‌ சர்ச்சைக்குறிய ஒரு வசனப்பகுதியிருக்கிறது. பெண்‌ 
கள்‌ சபையில்‌ பேசுவது வெட்கப்படத்தக்க செயல்‌ என்று சொல்லும்‌ அளவுக்‌ 
குப்‌ பவுல்‌ முற்படுகிறார்‌. இந்தக்‌ கடினமான வசனங்களை நன்கு தெரிந்து 
கொள்ள அன்றைய கலாச்சாரம்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்வது நமக்கு உதவி 
செய்யும்‌. 

கொரிந்துவின்‌ வீட்டுச்சபைகளில்‌, ஆண்களையும்‌ பெண்களையும்‌ ஒரு 
அறையில்‌ எதிர்‌ எதிரான பக்கங்களில்‌ உட்காரவைக்கும்‌ பழக்கம்‌ இருந்ததாக 
அறிஞர்கள்‌ நம்புகின்றனர்‌. அந்த நாட்களின்‌ கலாச்சாரத்தின்படி, பெண்களுக்கு 
மிகக்குறைந்த அளவிலேயே கல்வியறிவு இருந்ததால்‌, அவர்களால்‌ எல்லாப்‌ 
போதனைகளையும்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. அவர்கள்‌ ஒருவரோடொ 
ருவர்‌ பேசிக்கொண்டிருந்தனர்‌. இன்னும்‌ அவர்கள்‌ போதனையின்‌ கருத்து 
என்ன என்று தங்கள்‌ கணவனிடம்‌ கேட்டனர்‌. கணவர்களோ இவர்களுக்கு 
எதிராக அந்த அறையின்‌ அடுத்தபக்கத்தில்‌ இருந்தனர்‌. இது மற்றவர்களுக் 
குத்‌ தொல்லையாயிருந்தது. இதனால்‌ தான்‌ பவுல்‌, மனைவிகள்‌ 
தங்கள்‌ கணவன்களிடம்‌ கேள்விகளைக்‌ கேட்பதற்காக அவர்கள்‌ வீட்டுக்குத்‌ 
திரும்பும்வரைக்‌ காத்திருக்க வேண்டும்‌ என்கிறார்‌. 

பவுல்‌, பதினொன்றாம்‌ அதிகாரத்தில்‌, பெண்கள்‌ சபையில்‌ ஜெபிப்பதையும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவதையும்பற்றிப்‌ போதித்திருந்தார்‌. இதிலிருந்து 
பெண்கள்‌ சபையில்‌ பேசுவதை அவர்‌ முற்றிலும்‌ தடை செய்யவில்லை என்று 
தெரிகிறது. அவர்கள்‌ பேசிக்கொண்டிருப்பதையும்‌ எதிராக இருக்கும்‌ தங்கள்‌ 
கணவன்களிடம்‌ கேள்வி கேட்டு குழப்புவதைப்‌ பற்றி மட்டுமே அப்போஸ்த 
லர்‌ பவுல்‌ கூறி அது வெட்கப்படத்தக்கது என்றார்‌. 


அத்தியாயம்‌ 16 
சகலமும்‌ பக்திவிருத்திக்கேதுவாகச்‌ 


செய்யப்படக்கடவது 
( கொரிந்தியர்‌ 14:26-36) 


இந்த அதிகாரத்தில்‌ பவுல்‌ முக்கியமாக சபைகூடும்பொழுது சகலமும்‌ சபை 
முழுவதின்‌ பக்திவிருத்திக்காக அல்லது கட்டியெழுப்பப்படுவதற்காகச்‌ 
செய்யப்பட வேண்டும்‌ என சுட்டிக்காட்டுகிறார்‌. 

அவருடைய போதனையின்‌ இந்தச்‌ சுருக்கம்‌ சபைகூடும்பொழுது விசு 
வாசிகள்‌ எப்படி ஆராதனை செய்யவேண்டும்‌ என்பதற்கான நிறைவானப்‌ போத 
னையாகவும்‌ இருக்கிறது. 

அநேக சபைகளிருக்கும்‌ ஒரு கலாச்சாரத்தில்‌ நீங்கள்‌ வாழ்ந்து, பன்னி 
ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில்‌ வெவ்வேறு சபைகளுக்குச்‌ சென்றிருப்பீர்க 
ளானால்‌, அந்த சபைகளில்‌ வித்தியாசமான ஆராதனை முறைகள்‌ இருக்‌ 
கின்றன என்ற உண்மையைக்‌ கண்டு கொண்டிருப்பீர்கள்‌. “இந்தச்‌ சபைகளில்‌, 
அவர்கள்‌ தேவனையும்‌ கிறிஸ்துவையும்‌ ஆராதிப்பதில்‌ எது சரியானது?” என்று 
நீங்கள்‌ உங்களிடமே கேட்டுக்கொண்டு உங்கள்‌ புதிய ஏற்பாட்டைத்‌ திறந்தீர்‌ 
கள்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. அப்போது இயேசு தம்முடைய ஆராதனை 
முறைகளைப்‌ பற்றிக்‌ கொடுத்த ஒரே போதகம்‌ நாம்‌ இன்று அழைக்கும்‌ 
“கர்த்தருடைய இராப்போஜனம்‌” அல்லது “திருவிருந்து” (௱௱பா/௦॥) என்பதே. 

இந்த அதிகாரத்தில்‌ வசனங்கள்‌ 26 முதல்‌ 36 வரை பவுல்‌ கோட்பாடுகளை 
நம்மோடு பகிர்ந்துகொள்ளுவதைக்‌ கவனியுங்கள்‌. முதலாவதாக சபைக்கு 
வரும்‌ ஒவ்வொருவரும்‌ பங்குபெற வேண்டும்‌. நாம்‌ ஒன்றாகக்கூடி வரும்பொ 
ழுது, நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ ஏதாவது ஒன்றை பகிர்ந்துகொள்ளக்கூடிய 
வர்களாயிருக்க வேண்டும்‌ - ஒரு சங்கீதம்‌, ஒரு போதனை, ஒரு வெளிப்படுத்‌ 
துதல்‌, அந்நிய பாஷை பேசுதல்‌ அல்லது ஒரு வியாக்கியானம்‌. இதன்பின்‌ 
பிரசங்கிகள்‌ அல்லது வேதவசனத்தைப்‌ போதிப்பவர்களான தீர்க்கதரிசிகள்‌, ஒரு 
வர்‌ மட்டுமல்ல, இரண்டு அல்லது மூன்று பேராக இருக்கவேண்டும்‌, என்று எழு 


44 


துகிறார்‌ (29). இந்த இரண்டு அல்லது மூன்று தீர்க்கதரிசிகள்‌ வசனத்தைப்‌ 
பகிர்ந்துகொள்ளும்‌ வேளையில்‌ தங்கள்‌ முறையின்போது, மற்றொருவனுக்கு 
ஏதாகிலும்‌ வெளிப்படுத்தப்பட்டால்‌, முதலில்‌ பேசியவர்‌ அமைதியாயிருந்து 
மற்றவரைப்‌ பகிர்ந்துகொள்ள அனுமதிக்க வேண்டும்‌ (30). ஒவ்வொருவரும்‌ 
பகிர்ந்துகொள்ள எதாவது ஒன்றோடு வந்திருந்து, ஒவ்வொருவருக்கும்‌ 
முறைப்படிப்‌ பேசும்‌ வாய்ப்பளிக்கப்பட்டால்‌, எல்லாரும்‌ கற்றுக்கொள்வார்கள்‌ 
ஆறுதலளிக்கப்படுவார்கள்‌, மேம்படுத்தப்படுவார்கள்‌, பக்திவிருத்தி 
அடைவார்கள்‌ என்பதே இதன்‌ கருத்தாயிருக்கிறது. 

ஒரு கல்லூரி வகுப்பில்‌ இன்று போதிப்பதற்கான மிகவும்‌ பயளளிக்கக்‌ 
கூடிய ஒரு வழி என்று கருதப்படும்‌ “ஆராய்ச்சிக்‌ கூட்டம்‌” (5ஊராக) 
என்பதைப்‌ போன்ற ஒன்றை பவுல்‌ விவரிக்கிறார்‌. பட்டப்படிப்பில்‌ சிறந்த 
கல்லூரிகளில்‌ மாணவர்‌ அதிகமின்றி கெட்டிக்காரர்களாக, வரம்‌ பெற்றவர்களாக 
இருக்கும்போது இந்த “ஆராய்ச்சிக்கூட்டம்‌” முக்கியம்‌ வகிக்கிறது. 

இங்கே பேராசிரியர்‌ கல்வித்திறமை உடையவர்‌, ஒவ்வொரு மாணவனும்‌, 
தான்‌ எழுதிய ஒரு தலைப்பின்‌ கீழ்‌ உள்ள தொகுப்பை வகுப்பின்‌ முன்பாகக்‌ 
கொண்டுவந்து விவாதித்து தாங்கள்‌ கூறியிருக்கும்‌ உண்மைகளை வாதாடுவது 
பயன்தருகிறது. மாணவர்கள்‌ கற்றுக்கொள்ளுவதற்கு இது மிகவும்‌ 
பயளளிக்கக்கூடிய வழி என்று கருதப்படுகிறது. ஏனெனில்‌, இங்கே ஒரு விவா 
தத்துக்கும்‌, கருத்து பரிமாறிக்கொள்ளுவதற்கும்‌ வாய்ப்புகளிருக்கின்றன. 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பாக பவுல்‌ இந்தப்‌ பதினொறு வசனங்‌ 
களையும்‌ எழுதினபோது இந்தக்‌ கோட்பாட்டையே பின்பற்றியுள்ளார்‌. 

இன்று நமது சபைகள்‌ ஒன்றாகக்‌ கூடிவரும்பொழுது அது எப்படியிருக்‌ 
கிறது? ஒவ்வொருவருக்கும்‌ பகிர்ந்துகொள்ள ஏதாவது இருக்கிறதா? இந்த 
நியமங்கள்‌ செயல்படுத்தப்படும்‌ ஒரு சபையைச்‌ சேர்ந்தவராக நீங்கள்‌ 
இருந்தால்‌, ஒருவேளை ஒரு சிறிய குழுவில்‌ வாரம்‌ முழுவதும்‌ வசனங்களை 
ஆராய்பவராயிருந்திருக்கலாம்‌. சபை கூடிவரும்பொழுது பகிர்ந்துகொள்ள ஒரு 
வாயப்பு கிடைக்கும்‌ என்று தெரிந்துகொண்டு, நீங்கள்‌ கர்த்தர்‌ தாமே உங்களுக்கு 
வெளிப்படுத்திய ஒரு சங்கீதம்‌, ஒரு போதனை அல்லது ஏதாவது ஒரு 
உண்மையை நீங்கள்‌ தேடிக்கொண்டிருப்பீர்கள்‌. ஆனால்‌ உங்களுக்கு 
ஒருபொழுதும்‌ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதென்றால்‌ பகிர்ந்துகொள்ள 
ஏதாவது ஒன்றோடு நீங்கள்‌ வரப்போவதில்லை. இந்த ஆராதனை முறையைச்‌ 
செயல்படுத்த வேண்டுமானால்‌ ஒவ்வொருவரும்‌ தாங்கள்‌ வரும்பொழுது 
ஏதாவது ஒன்றைக்‌ கொண்டுவரவேண்டும்‌, ஒவ்வொருவருக்கும்‌ தாங்கள்‌ 
கொண்டுவந்ததை பகிர்ந்துகொள்ள சந்தர்ப்பமளிக்கப்படவேண்டும்‌. இந்தச்‌ 
சபை ஆராதனை ஒழுங்கில்‌, மக்கள்‌ தங்கள்‌ வரங்களைச்‌ செயல்படுத்த ஒரு 
சந்தர்ப்பம்‌ கொடுக்கப்படும்‌, இந்த வரங்கள்‌ செழித்து வளரும்‌. இதற்கு ஒத்த 
ஒரு ஆராதனைக்கான கட்டளைகள்‌, எபிரெயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ 
சுருக்கமாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது (10:21-25). 

இந்த இரண்டு வசனப்பகுதிகளும்‌ நாம்‌ எப்படி ஆராதனை செய்யவேண்‌ 
டும்‌, எப்படி ஒரு பொது நியமத்தைப்‌ பகிர்ந்துகொள்ள வேண்டும்‌ என்று சொல்‌ 


45 


லுகிறது. இந்த நியமம்‌ என்னவென்றால்‌ நாமெல்லாரும்‌ மற்ற விசுவாசிகளு 
டன்‌ கூடும்போது, நம்முடைய நோக்கம்‌, நம்மைச்‌ சந்திக்கும்‌ இதர விசுவாசிக 
ளில்‌ எப்படி பக்திவிருத்தி உண்டுபண்ணி அவர்களை ஆசீர்வதிக்க முடியும்‌ 
என்பதாயிருக்க வேண்டும்‌. 

நான்‌ உங்களிடம்‌ தனிப்பட்ட முறையில்‌ ஒரு கேள்வியைக்‌ கேட்கட்டுமா? 
நீங்கள்‌ எதற்காகச்‌ சபைக்குப்‌ போகிறீர்கள்‌? அநேக விசுவாசிகள்‌ சபைக்குப்‌ 
போவது, சபை ஆராதளையிலிருந்து அவர்களுக்கு என்ன கிடைக்கும்‌ என்ப 
தைப்‌ பெற்றுக்கொள்வதற்காகத்தான்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. இந்த இரண்டு 
வசனப்பகுதிகளிலும்‌, பெரும்பான்மையான விசுவாசிகள்‌ எதைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ள சபைக்குப்‌ போகிறார்கள்‌ என்று கவனியுங்கள்‌, அவர்கள்‌ கூட்டத்துக்‌ 
குச்‌ செல்லுமுன்பாகவே கர்த்தரிடமிருந்து விசுவாசிகள்‌ பெற்றுக்கொள்ள வேண்‌ 
டும்‌ என்று இந்த வசனப்பகுதிகள்‌ போதிக்கின்றன. அவர்கள்‌ ஆராதனை அனு 
பவத்தின்‌ ஒரு பகுதியாகும்பொழுது, அவர்களுடைய நோக்கம்‌: ஒருவரை 
யொருவர்‌ தாங்கி அவர்கள்‌ ஒருவரிலொருவர்‌ அன்பு கொள்ளவும்‌, அவர்கள்‌ 
நல்ல வேலை செய்வதற்கு ஊக்குவிப்பதாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 

பதினான்காம்‌ அதிகாரம்‌ அநேகரால்‌ புதிய ஏற்பாட்டின்‌ அந்நிய பாஷை 
யின்‌ அதிகாரம்‌ என்று கருதப்பட்டிருந்தாலுங்கூட, இந்த அதிகாரத்தின்‌ உண்‌ 
மையான முக்கியத்துவம்‌ பவுலின்‌; சகலமும்‌ பக்திவிருத்திக்கேதுவாகச்‌ செய்‌ 
யப்படக்கடவது என்ற வார்த்தைகளில்‌ காணப்படுகிறது. 


46 


அத்தியாயம்‌ 17 
சுவிசேஷம்‌ என்றால்‌ என்ன? 
(1 கொரிந்தியர்‌ 15:1-4) 


நான்‌ உங்களிடம்‌ ஒரு பேனாவையும்‌ மையையும்‌ கொடுத்து, “சுவிசேஷம்‌ 
என்றால்‌ என்ன?” என்ற கேள்விக்கு பதிலளிக்க கேட்டுக்கொண்டேன்‌ 
என்று வைத்துக்கொள்ளுவோம்‌. என்‌ கேள்விக்கான பதிலோடு சில வேத 
வசனங்களையும்‌ குறிப்பிடச்‌ சொல்லியிருந்தேன்‌ என்று கற்பனைச்‌ செய்து 
கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ எப்படி என்‌ கேள்விக்குப்‌ பதிலளிப்பீர்கள்‌? 

இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கும்‌ சீடர்களுக்கும்‌, நீங்கள்‌ உல 
கமெங்கும்‌ போய்‌, சர்வசிருஷ்டிக்கும்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கியுங்கள்‌ என்று 
உத்தரவு கொடுத்தார்‌ (மாற்கு 16:15). அவருடைய மிகப்பெரிய கட்டளையை 
நாம்‌ முக்கியமானதாக எடுத்துக்கொண்டால்‌, சபைக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
அந்தக்‌ கட்டளைக்கு நாம்‌ கீழ்ப்படியத்‌ துவங்க வேண்டும்‌. 

அப்போஸ்தலர்‌ பவுல்‌ சொல்லியபடி, சுவிசேஷம்‌ இயேசு கிறிஸ்துவைப்‌ 
பற்றிய இரண்டு சத்தியங்களைக்‌ கொண்டது. அன்றியும்‌, சகோதரரே, நான்‌ 
உங்களுக்குப்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும்‌ உங்களுக்குத்‌ தெரியப்ப 
டுத்துகிறேன்‌... கிறிஸ்துவானவர்‌ வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்க 
ளுக்காக மரித்து... வேதவாக்கியங்களின்படி மூன்றாம்‌ நாளில்‌ உயிர்த்‌ 
தெழுந்தார்‌ (15:1, 3, 4), என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. “சுவிசேஷம்‌ என்றால்‌ என்ன?” 
என்ற கேள்விக்கு இதுவே சரியான பதில்‌. பவுல்‌ கொரிந்துவுக்கு வந்து, இந்தக்‌ 
கடிதத்தை எழுதத்‌ துவங்கியபொழுது, இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில்‌ அறை 
யப்பட்ட அவரையேயன்றி, வேறொன்றையும்‌ அவர்களுக்குள்ளே அறியாதி 
ருக்கத்‌ தீர்மானித்திருந்ததாக (2:1, 2) எழுதுகிறார்‌. இந்தக்‌ கடிதத்தில்‌ கிறிஸ்து 
சிலுவையிலறையப்பட்டதையும்‌, உயிர்த்தெழுந்ததையும்‌ அவர்‌ பிரசங்கித்ததை 
ஞாபகப்படுத்தி, கடிதத்தை முடிக்கிறார்‌. 

இந்த நான்கு சுவிசேஷங்களையும்‌ எழுதியவர்களுக்கு, உயிர்த்தெழுதலே 
கிறிஸ்துவின்‌ பிறந்த தினத்தைவிட அதிக முக்கியமானதாயிருக்கிறது என்பதைக்‌ 


47 


கண்டுகொண்டீர்களா? அப்போஸ்தலர்‌ யோவான்‌ தம்முடைய சுவிசேஷத்தை 
எழுதியபொழுது, இருபத்தொரு அதிகாரங்களில்‌ ஏறக்குறையப்‌ பாதி அதிகா 
ரங்களை இயேசு பூமியின்மேல்‌ வாசம்‌ செய்த முப்பத்திமூன்று ஆண்டுகளுக் 
கும்‌ அடுத்த பாதி அதிகாரங்களை இயேசு வாழ்ந்த கடைசி வாரத்துக்கும்‌ சமர்ப்‌ 
பிக்கிறார்‌. நான்கு சுவிசேஷங்களிலும்‌ சேர்ந்திருக்கும்‌ எண்பத்தொன்பது அதி 
காரங்களில்‌ நான்கு அதிகாரங்கள்‌ மட்டுமே இயேசுவின்‌ பிறப்பையும்‌ அவர்‌ 
வாழ்ந்த முப்பது ஆண்டுகளையும்‌ பற்றிக்‌ கூறுகிறது. இயேசு வாழ்ந்த கடைசி 
வாரத்தை இருபத்தேழு அதிகாரங்கள்‌ கூறுகின்றன. இயேசுவின்‌ பரிசுத்தாவி 
யினால்‌ ஏவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின்‌ வாழ்க்கை வரலாறுகளை எழுதிய 
இவர்களுக்கு, ஏன்‌ இந்தக்‌ கடைசிவாரம்‌ அவ்வளவு முக்கியமானதாயிருந்தது, 
ஏன்‌ உயிர்த்தெழுந்த திருநாள்‌ அவர்‌ பிறந்த தினத்தை விட அதிக முக்கியமா 
னதாயிருந்தது? 

இந்தக்‌ கேள்விகளுக்கு வெளிப்படையான பதில்‌, அந்த வாரத்தில்‌ நம்மு 
டைய இரட்சிப்புக்காக இயேசு மரித்து, பின்னர்‌ உயிரோடு எழுப்பப்பட்டார்‌ 
என்பதே. அவ்வளவு வெளிப்படையல்லாத ஒரு பதில்‌, அந்த ஒரு வாரத்தில்‌ 
இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனைச்‌ செயல்படுத்திக்காட்டினார்‌ என்பதே. 
இதையே அடிப்படையாக வைத்து, சுவிசேஷத்தை விசுவாசிப்பவர்கள்‌, 
தங்கள்‌ வாழ்க்கையின்‌ முன்னுரிமைகளை நிலை நாட்ட வேண்டும்‌. 

ஒன்று கொரிந்தியர்‌ 15ஆம்‌ அதிகாரத்தில்‌, சுவிசேஷம்‌ என்பது இயேசு 
கிறிஸ்துவின்‌ மரணத்தையும்‌ உயிர்த்தெழுதலையும்‌ பற்றியதே என்றுத்‌ 
தெளிவாகத்‌ தெரிவித்தபின்‌, பவுல்‌ தன்னுடைய கவனத்தை சுவிசேஷத்தின்‌ 
இரண்டாவது சத்தியமான இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ மீது செலுத்து 
கிறார்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ உனக்கும்‌ எனக்கும்‌ என்ன 
அர்த்தமுடையதாயிருக்க வேண்டுமென்று, ஒரு பக்திவழியிலும்‌, அனுபவ வழி 
யிலும்‌ ஐம்பத்தெட்டு ஆவியினால்‌ ஏவப்பட்ட வசனங்களின்‌ மூலமாக 
எழுதிக்‌ காட்டுகிறார்‌. இந்த முக்கியமான புதிய ஏற்பாட்டின்‌ அதிகாரத்தில்‌, 
அப்போஸ்தலர்‌ பவுல்‌, கல்லறையின்‌ திரையை நீக்கி, கல்லறைக்கு அப்பால்‌ 
ஜீவன்‌ உண்டு, அதாவது மரணத்துக்குப்‌ பின்‌ உயிர்‌ இருக்கிறது என்று நமக்குக்‌ 
காட்டுகிறார்‌. 

ஒவ்வொரு ஞாயிற்றுக்‌ கிழமையும்‌ இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ 
அவரை ஆராதிக்கும்படிக்‌ கூடுகின்றனர்‌, அவர்கள்‌ சுவிசேஷத்தின்‌ இரண்டா 
வது சத்தியமான, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததைக்‌ 
கொண்டாடுகின்றனர்‌. யூதர்களான அப்போஸ்தலர்கள்‌ எல்லாரும்‌, தங்கள்‌ ஆரா 
தனை நாளாகிய ஏழாவது நாளை ஏன்‌ சனிக்கிழமையிலிருந்து வாரத்தின்‌ முதல்‌ 
நாளான ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிக்கொண்டனர்‌ என்று எப்பொழுதாவது 
வியப்படைந்திருக்கிறீர்களா? நீங்கள்‌ கவனமாக வாசித்தால்‌ அவர்கள்‌ 
ஞாயிற்றுக்கிழமையை 'ஓய்வுநாள்‌'' (Sabbath) என்று ஒருபொழுதும்‌ 
அழைப்பதில்லை. வாரத்தின்‌ முதலாம்நாள்‌ “கர்த்தருடைய நாள்‌” என்று 
அப்போஸ்தலர்களால்‌ அழைக்கப்பட்டது. ஏனெனில்‌ அந்த நாளில்‌ தான்‌ இயேசு 
மரித்தோரிலிருந்து எழுந்தார்‌. 


48 


ஆராதனைக்காக சபைகூடும்‌ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்‌ இயேசு 
கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததைக்‌ கொண்டாடும்‌ நாள்‌, ஏனெனில்‌ வாரத்தின்‌ 
முதலாம்‌ நாளில்‌, உயிர்த்தெழுதலுக்கும்‌ நித்திய ஜீவினுக்குமான முழுமையான 
நித்தியத்தின்‌ மகிமையை இயேசு வெளிப்படுத்தி நடைமுறையில்‌ காட்டினார்‌. 

பவுல்‌ எழுதிய உயிர்த்தெழுதலைப்பற்றிய மிகச்‌ சிறந்த சாதனையில்‌ 
அவருடைய செய்தியின்‌ தாக்கம்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ ஒரு 
தீர்க்கதரிசனம்‌, ஒரு நிரூபணம்‌, ஒரு நகல்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகையின்போது, உயிரோடிருப்பவர்கள்‌ மற்றும்‌ மரணமடைந்தவர்களான 
எல்லா விசுவாசிகளின்‌ உயிர்த்தெழுதலும்‌ அந்த அற்புதமான அதிசயத்தின்‌ ஒரு 
முன்பார்வை. பவுல்‌ கூறியபடி, அந்த மிகப்பெரிய அற்புதம்‌ எந்த சந்தேகத்துக்‌ 
கும்‌ இடமின்றி இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலின்‌ மூலம்‌ நிரூபிக்கப்‌ 
பட்டு, முன்குறிக்கப்பட்டு பிரகடனம்‌ செய்யப்பட்டது. 

இயேசு கிறிஸ்து மரித்து, நம்முடைய இரட்சிப்புக்காக மரித்தோரிலிருந்து 
உயிர்த்தெழுந்தார்‌. நற்செய்தி (சுவிசேஷம்‌) என்னவெனில்‌, இயேசு சிலுவை 
யில்‌ மரித்தபொழுது, நம்முடைய பாவங்களுக்காக, பாவிகளான நாம்‌ பெற 
வேண்டிய எல்லா சரீரத்‌ தண்டனையையும்‌ தேவன்‌ தம்முடைய ஒரே நேச 
குமாரனின்மீது வைத்தார்‌. இந்த வழியில்‌, தேவன்‌ தம்முடைய பரிபூரண நீதியை 
செயல்படுத்தி திருப்தியாக்கினார்‌. இயேசு சிலுவையின்மீது மரித்தபொழுது, 
தேவனுங்கூட தம்முடைய பூரண அன்பை வெளிப்படுத்தினார்‌. அன்புக்குரிய 
அப்போஸ்தலர்‌ யோவான்‌, சிலுவையைக்‌ காட்டி: ஒருவன்‌ பாவஞ்செய்வானா 
னால்‌ நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்‌ பிதாவினிடத்தில்‌ பரிந்து பேசு 
கிறவராயிருக்கிறார்‌. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதாரப்‌ 
பலி அவரே; நம்முடைய பாவங்களை மாத்திரம்‌ அல்ல, சர்வலோகத்தின்‌ பாவங்‌ 
களையும்‌ நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்‌ என்று சொன்னார்‌. (1 யோவான்‌ 
2:1, 2) 

நீ கிறிஸ்துவின்‌ மரணத்தில்‌ விசுவாசம்‌ வைத்து, அவரே உன்‌ இரட்சகர்‌ 
என்று நம்பும்போது இயேசு கிறிஸ்து மரித்து திரும்பவும்‌ உயிர்த்தெழுந்ததான 
இரட்சிப்புக்குள்‌ பிரவேசிக்கிறாய்‌ (ஏசாயா 53; 11] கொரிந்தியர்‌ 5:21; 1 பேதுரு 
2:24). 

இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்‌ என்று எப்படி 
அறிக்கையிடுவது என்று ஏசாயா தீர்க்கதரிசி காட்டுகிறார்‌. ஏசாயா: 
நாமெல்லாரும்‌ ஆடுகளைப்போல வழிதப்பித்‌ திரிந்து, அவனவன்‌ தன்‌ தன்‌ 
வழியிலே போனோம்‌; கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும்‌ 
அவர்மேல்‌ விழப்பண்ணினார்‌ (ஏசாயா 53:6) என்று எழுதினார்‌. 

இந்த வசனம்‌ ஆங்கிலத்தில்‌ “எல்லாரும்‌” என்று துவங்கி “எல்லாரும்‌” 
என்று முடிவடைகிறது. இந்த வசனத்தில்‌ “எல்லாரும்‌” என்று முதலில்‌ வருவது 
கெட்ட செய்தி. எல்லாரும்‌, ஒவ்வொரு தனிமனிதனும்‌ வழிதப்பித்‌ திரிந்து அவள்‌ 
அல்லது அவன்‌ சொந்த வழியில்‌ போனார்கள்‌. “எல்லாரும்‌” என்று இந்த 
வசனத்தில்‌ முதலில்‌ சொல்லப்பட்டதைக்‌ கருத்தில்கொண்டு, இது உன்னையும்‌ 
உட்படுத்துகிறது என்று நம்புகிறாயா? 


49 


கடைசியில்‌ “நம்மெல்லாருடைய” என்று இந்த வசனத்தில்‌ கொடுக்கப்பட்‌ 
டது, நம்‌ எல்லாருடைய பாவங்களை அல்லது மீறுதல்களை தேவன்‌ இயேசு 
கிறிஸ்துவில்‌ வைத்தார்‌ என்ற நற்செய்தி. இந்த வசனத்தில்‌ கொடுக்கப்பட்ட 
எல்லாரும்‌ என்பதில்‌ நீயும்‌ இருக்கிறாய்‌ என்று நம்புகிறாயா? விசுவாசத்தினால்‌ 
நீ இந்த இரண்டு “நாமெல்லாரும்‌”, “நாமெல்லாருடைய” என்று ஏசாயா கூறிய 
இந்த சிறந்த வசனத்துக்குட்பட்டவனாயிருந்தால்‌, இயேசு கிறிஸ்து உன்னுடைய 
பாவத்துக்காக மரித்தார்‌ என்ற நித்திய மதிப்பை அறிக்கையிடுகிறாய்‌. 


வேதாகமத்தின்‌ உயிர்த்தெழுதல்‌ அத்தியாயம்‌ 

முதலாவது கொரிந்தியரின்‌ பதினைந்தாம்‌ அதிகாரம்‌ முழுவதும்‌ உயிர்த்‌ 
தெழுதலைப்பற்றியது. இந்த அத்தியாயத்தில்‌ உயிர்த்தெழுதல்‌ - இயேசுகிறிஸ்‌ 
துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ மட்டுமல்ல, மரித்த விசுவாசிகளின்‌ உயிர்த்தெழுதலுங்‌ 
கூட - பவுல்‌ வந்தபொழுது பிரசங்கித்த சுவிசேஷத்தின்‌ ஒரு பகுதி மட்டுமே 
என்று நமக்குக்‌ காட்டப்போகிறார்‌. அதனாலேயே இந்த அதிகாரத்தைத்‌ 
துவங்கும்பொழுது: அன்றியும்‌ சகோதரரே, நான்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்த சுவி 
சேஷத்தை மறுபடியும்‌ உங்களுக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌; நீங்களும்‌ அதை 
ஏற்றுக்கொண்டு, அதிலே நிலைத்திருக்கிறீர்கள்‌. நான்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்த 
பிரகாரமாய்‌, நீங்கள்‌ அதைக்‌ கைக்கொண்டிருந்தால்‌, அதனாலே நீங்கள்‌ 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌; மற்றபடி உங்கள்‌ விசுவாசம்‌ விருதாவாயிருக்கு மே என்று 
எழுதுகிறார்‌ (1, 2). 

இதன்பின்‌ பவுல்‌ தான்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்தின்‌ மேல்‌ கவனத்தைக்‌ 
கொண்டு வருகிறார்‌. நான்‌ அடைந்ததும்‌ உங்களுக்குப்‌ பிரதானமாக ஒப்புவித்‌ 
ததும்‌ என்னவென்றால்‌, கிறிஸ்துவானவர்‌ வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்‌ 
களுக்காக மரித்து, அடக்கம்பண்ணப்பட்டு, வேதவாக்கியங்களின்படி மூன்றாம்‌ 
நாளில்‌ உயிர்த்தெழுந்தார்‌ (3, 4) 

சுவிசேஷங்கள்‌ இரண்டு சத்தியங்களைக்‌ கொண்டது: இயேசு கிறிஸ்துவின்‌ 
மரணமும்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலும்‌. அநேக மக்கள்‌ சுவிசேஷம்‌ 
ஒரே ஒரு சத்தியத்தை மட்டுமே கொண்டது என்று விசுவாசிக்கிறார்கள்‌. கிறிஸ்து 
நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்‌ என்ற சத்தியம்‌. நாம்‌ அதை விசுவா 
சிக்கும்பொழுது, இயேசு கிறிஸ்துவின்‌ மரணம்‌, பாவமன்னிப்பு என்ற அர்த்த 
முடையதாகிறது, ஆனால்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலாகிய, மிகப்‌ 
பெரிய சுவிசேஷத்தின்‌ இரண்டாவது சத்தியத்தை விசுவாசிக்கும்பொழுது, 
கிறிஸ்து வோடுள்ள ஐக்கியம்‌ என்ற அர்த்தமுடையதாகிறது. கிறிஸ்து நாம்‌ 
எதைச்‌ செய்ய வேண்டும்‌ என்பதற்காக அழைக்கிறாரோ, அவைகளைச்‌ 
செய்ய உண்மையில்‌ நமக்குக்‌ கிருபையளிக்கிறார்‌. இந்த இரண்டு சத்தியங்க 
ளாலும்‌ சுவிசேஷம்‌ எழுதப்பட்டது. 

சுவிசேஷத்தின்‌ இரண்டாவது சத்தியமான உயிர்த்தெழுதலைப்பற்றி, 
இப்பொழுது பவுல்‌ ஐம்பத்தெட்டு வசனங்களில்‌ விவாதிக்கிறார்‌. கொரிந்தியர்‌ 
கள்‌ அவருக்கு எழுதிய கடிதத்தில்‌ அவர்களுக்கு உயிர்த்தெழுதலைப்பற்றிய 
அநேக கேள்விகளும்‌ சந்தேகங்களுமிருந்தன என்பதால்‌ ஒருவேளை இப்படி 


50 


எழுதியிருக்கக்‌ கூடும்‌. இந்தத்‌ தத்துவ ஞானமுடைய புத்திகூர்மையில்‌ தரங்‌ 
குறைந்த கிரேக்கர்களுக்கு உயிர்த்தெழுதலின்‌ முழுக்கருத்தும்‌ புத்திசாலித்தனத்‌ 
தைப்‌ பற்றிய ஒரு பிரச்சினையாக இருந்திருக்கலாம்‌. 

அடிப்படையில்‌ இந்த அதிகாரம்‌ உயிர்த்தெழுதலைப்பற்றியிருந்தாலும்‌, 
சுவிசேஷம்‌ என்றால்‌ என்ன என்பதைப்‌ பற்றிய ஒரு தெளிவான பிழையற்ற 
வாக்கியத்துடன்‌ துவங்குகிறது. சுவிசேஷம்‌ என்றால்‌ என்ன என்று நீ தெரிந்து 
கொண்டிருக்கிறாயா? நீ ஒருபொழுதும்‌ சுவிசேஷத்தை உண்மையில்‌ கேட்கா 
தவனாயிருப்பதால்‌, ஒருவேளை நீ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றாதவனாக இருக்க 
லாம்‌. இந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ நான்கு வசனங்களும்‌ சுவிசேஷம்‌ என்றால்‌ 
உண்மையில்‌ “நற்செய்தி” என்ன என்பதை எவரும்‌ அறிந்துகொள்ளக்கூடிய 
தெளிவான வாக்கியங்களில்‌ கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தின்‌ 
பாவங்களுக்காக மட்டுமல்ல, உன்னுடையதும்‌ என்னுடையதுமான பாவங்க 
ளுக்காகவும்‌ சிலுவையின்மீது மரித்தார்‌. 

இயேசுவில்‌ விசுவாசம்‌ வைக்கவேண்டும்‌ என்று ஆழ்ந்து சிந்திக்கும்‌ 
பொழுது, இயேசுவைப்‌ பின்பற்றியவர்கள்‌ அழைக்கப்பட்டு, கட்டளைகொடுக்‌ 
கப்பட்டபோது அவர்கள்‌ வாழ்ந்ததைப்‌ போல வாழமுடியாது என்று நீ நினைக்‌ 
கலாம்‌. ஆம்‌, நீ சொல்லுவது முற்றிலும்‌ சரி. உன்னுடைய வாழ்க்கையில்‌ உயிர்த்‌ 
தெழுந்த, உயிரோடிருக்கும்‌ கிறிஸ்துவின்‌ இயக்கவல்லமையில்லாமல்‌ அந்த 
மாதிரியாக நீ வாழ முடியாது. இதனாலேயே சுவிசேஷத்தின்‌ இரண்டாம்‌ 
சத்தியம்‌ உயிர்த்தெழுதல்‌ என்று நீ தெரிந்துகொள்ளுவது அவசியம்‌. இதன்‌ 
அர்த்தம்‌, அவர்‌ உயிரோடிருக்கிறார்‌, அவர்‌ உண்மையானவர்‌, இயேசு கிறிஸ்து 
வின்‌ ஒரு சீடன்‌ வாழவேண்டிய வழியில்‌ வாழ்வதற்கான கிருபையைக்‌ கொடுக்‌ 
கக்கூடிய ஒரு உறவு அவரோடு உங்களுக்கிருக்க முடியும்‌. 

கிறிஸ்துவுக்குள்‌ உங்கள்‌ நம்பிக்கையை ஒருபொழுதும்‌ வைக்காமலிருந் 
தால்‌, இப்பொழுதே சுவிசேஷத்தை நீ விசுவாசிப்பாயா? அப்படி விசுவாசித்‌ 
தால்‌, இரட்சிப்பைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ள முடியும்‌. அந்த இரட்சிப்பின்‌ அனு 
பவத்தை ஒருமுறை பெறும்பொழுது, என்னோடு இந்த மகத்தான அதிகாரத்‌ 
தின்‌ எஞ்சியுள்ள பகுதிக்குள்‌ வந்து, உயிர்த்தெழுதலின்‌ நற்செய்தி உன்‌ வாழ்‌ 
வில்‌ என்ன அர்த்தமுள்ளதாயிருக்கிறது என்பதை நீயே கண்டுகொள்வாய்‌. ஆம்‌, 
இப்பொழுதும்‌, கடைசியாக உன்னுடைய மரணத்தை சந்திக்கும்பொழுதும்‌ 
அதை நீ கண்டுகொள்வாய்‌. 


51 


அத்தியாயம்‌ 18 


உண்மையானவைகளின்‌ நம்பிக்கை 
(1 கொரிந்தியர்‌ 15:1-10). 


புதிய ஏற்பாட்டின்‌ உயிர்த்தெழுதல்‌ அதிகாரத்தை நாம்‌ ஆய்வுசெய்யும்‌ 
பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு வரலாற்று நபர்‌ மட்டுமல்ல என்பதை நாம்‌ 
முக்கியமாகத்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. அவர்‌ மரித்த ஒரு தீர்க்கதரிசியோ, 
மரித்துப்போன ஒரு போதகரோ அல்லது தலைவரோ அல்ல. வேதவசனங்க 
ளில்‌ ஒரு தனி மனிதனாகிய கிறிஸ்துவைப்‌ பற்றி ஆய்வுசெய்யும்பொழுது, 
வார்த்தையான அவர்‌ மாம்சமானார்‌ அல்லது அவர்‌ மனித வடிவில்‌ வந்த 
தேவன்‌ என்று கண்டுகொள்ளுகிறோம்‌. அவர்‌ பொதுவாக உலகத்தின்‌ 
பாவங்களுக்காகவும்‌, குறிப்பாக நம்‌ ஒவ்வொருவரது பாவங்களுக்காகவும்‌ 
சிலுவையின்மீது மரணமடைந்தார்‌. நமக்காக சிலுவையின்மேல்‌ கிறிஸ்து 
நிறைவேற்றிய வேலையை, நாம்‌ விசுவாசிக்கும்பொழுது, அதன்‌ விளைவு 
நம்முடைய சொந்த இரட்சிப்பு என்பதை உணர வேண்டும்‌. 

இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார்‌. யூதாஸ்‌ 
அவரைக்‌ காட்டிக்‌ கொடுக்குமுன்‌, மேலறையில்‌ அப்போஸ்தலர்களுடன்‌ ஒரு 
புதிய ஒழுங்கு செய்யப்படப்‌ போகிறது என்ற செய்தியை அவர்‌ பகிர்ந்து 
கொண்டார்‌. அவருடைய மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌ ஆகியவைகளுக்குப்பின்‌, 
அவர்‌ பூத உடலுடன்‌ அவர்களோடு இருந்ததைவிட இன்னும்‌ அதிக நெருங்கிய 
உறவுடன்‌ இருக்கக்‌ கூடியதான ஒரு வழியில்‌ அவர்‌ இந்த உலகில்‌ இருக்கப்‌ 
போகிறார்‌. இந்தப்‌ புதிய ஒழுங்கு, இப்பொழுது இரண்டாயிரம்‌ ஆண்டுகால 
மாய்‌ இருந்துவருகிறது. உயிர்த்தெழுதலின்‌ சத்தியத்தில்‌ உங்கள்‌ தனிப்பட்ட 
விசுவாசத்தை வைக்கும்பொழுது, அதன்‌ விளைவு அவரோடுள்ள நெருங்கிய 
உறவாயிருக்கும்‌. 

இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலின்‌ நம்பகத்தைக்‌ குறித்த மிகப்‌ 
பெரிய விவாதங்களில்‌ ஒன்று, அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ வாழ்க்கையும்‌ அவரு 
டைய ஊழியமும்‌ ஆகும்‌. கிறிஸ்துவை மிகவும்‌ அதிகமாய்‌ வெறுத்த தர்சு 
பட்டணத்தானாகிய சவுலை, இயேசு கிறிஸ்துவின்‌ மிகப்பெரிய அப்போஸ்தல 
னாக மாற்றியது எது? அது இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலே. 


52 


அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ வாழ்க்கையை “அனுபவம்‌” என்ற வார்த்தையி 
லிருந்து வேறுபடுத்திக்‌ கூற முடியாது. அவருக்குக்‌ குறைந்தது மூன்று பெரிய 
அனுபவங்களுண்டு. அவருக்கு தமஸ்கு செல்லும்‌ சாலையின்‌ அனுபவம்‌ 
இருந்தது, அரபி பாலைவன அனுபவமும்‌ அவருக்கிருந்தது. அவர்‌ மூன்றாண்‌ 
டுகள்‌ அரபி பாலைவனத்திலிருந்ததாகவும்‌, அங்கே உயிர்த்தெழுந்த இயேசு, 
அவருடைய சமயம்‌ சம்பந்தமான மிக உயர்ந்த போதனைகளை (1:11-2:10). 
நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்‌ எல்லாவற்றையும்‌ போதித்தார்‌ என்ற உரிமை 
யையும்‌ குறிப்பிடுகிறார்‌. அவருக்கு ஒரு பரலோக அனுபவமும்‌ இருந்தது 
(1 கொரிந்தியர்‌ 12:1-4). இந்த உயிர்த்தெழுதல்‌ அதிகாரத்தில்‌, உயிர்த்தெழுந்த 
கிறிஸ்துவை சந்தித்ததே அவருடைய வாழ்க்கையை முற்றிலும்‌ மாற்றியது 
என்று சொல்லுகிறார்‌. அவர்‌, எல்லாருக்கும்‌ பின்பு, அகாலப்பிறவிபோன்ற 
எனக்கும்‌ தரிசனமானார்‌ (8) என்று எழுதுகிறார்‌. 

இதன்பின்‌ தம்மைப்பற்றிய முக்கியமான ஒரு வாக்குமூலத்தை அவர்‌ 
கொடுக்கிறார்‌: ஆகிலும்‌ நான்‌ இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே 
இருக்கிறேன்‌; அவர்‌ எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை; 
அவர்களெல்லாரிலும்‌ நான்‌ அதிகமாய்ப்‌ பிரயாசப்பட்டேன்‌; ஆகிலும்‌ நான்‌ 
அல்ல, என்னுடனே இருக்கிற தேவகிருபையே அப்படிச்‌ செய்தது (10). 

அநேக மக்கள்‌ இங்கே பவுல்‌ ஒரு சுயநலவாதி என்று நினைக்கின்றனர்‌, 
தன்னைப்பற்றியே கூறிக்‌ கொண்டுப்போகிறார்‌ என்று நினைக்கின்றனர்‌. ஆனால்‌ 
அவர்‌ எழுதியவைகளையெல்லாம்‌ ஆழ்ந்து ஆய்வுசெய்தால்‌ அவர்‌ ஒரு சுய 
நலவாதியல்ல என்று நீங்கள்‌ கண்டுகொள்ளுவீர்கள்‌. ஆகிலும்‌ நான்‌ அல்ல, 
என்னுடனே இருக்கிற தேவகிருபையே அப்படிச்‌ செய்தது என்று சொல்லும்‌ 
அவருடைய முக்கியத்‌ தகுதியை கவனியுங்கள்‌. இந்தக்‌ காரியங்கள்‌ எல்லா 
வற்றையும்‌ செய்தது அவரல்ல என்று பவுல்‌ ஒத்துக்கொள்ளுகிறார்‌. அவர்‌ 
சொல்லுவது தற்பெருமைக்காக அல்ல, அது ஒரு உண்மை. அவருக்குக்‌ கொடுக்‌ 
கப்பட்ட தேவனுடைய கிருபையினால்‌, மற்ற எல்லா அப்போஸ்தலர்கள்‌ 
செய்தவைகளைக்‌ கூட்டிப்பார்க்கும்போது, அதைவிட அதிக பயனுடைய 
வேலை செய்திருக்கிறார்‌. 

இங்கே பவுல்‌ தன்னுடைய ஊழியத்தினால்‌ ஏற்பட்ட பயனுக்கே முக்கியத்‌ 
துவம்‌ கொடுக்கிறார்‌. ஆகையால்‌ நானாகிலும்‌ அவர்களாகிலும்‌ இப்படியே 
பிரசங்கித்து வருகிறோம்‌, நீங்களும்‌ இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள்‌ (11. 

பவுல்‌ வசனம்‌ 12லிருந்து, இந்த சத்தியத்தை மறுபடியும்‌ எடுக்கப்போகி 
றார்‌: இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மையாயிருந்தால்‌, கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றி மரித்தவர்களும்‌, உயிர்த்தெழுவார்கள்‌ என்பது சத்தியம்‌. இந்த 
அதிகாரத்தில்‌ இனி வரும்‌ பகுதிகளில்‌, கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றி 
அதிகம்‌ கூறாமல்‌, எல்லா விசுவாசிகளின்‌ உயிர்த்தெழுதலில்‌ கவனம்‌ 
செலுத்தப்பட்டுள்ளது. 

கொரிந்தியர்கள்‌ இயேசு உயிர்த்தெழுந்ததையும்‌ சந்தேகப்பட்டனர்‌, ஒரு 
நாள்‌ விசுவாசிகளெல்லாம்‌ உயிரோடு திரும்பவருவார்கள்‌ என்ற பவுலின்‌ 


53 


போதனையையும்‌ அடிப்படையில்‌ சந்தேகப்பட்டனர்‌. இதனால்‌ மிகுதியுள்ள 
இந்த அதிகாரம்‌ முழுவதிலும்‌ பவுல்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலோடு 
கிறிஸ்துவைப்பின்பற்றிய எல்லாரும்‌ உயிர்த்தெழுவதையும்‌ இணைக்கப்‌ 
போகிறார்‌. 

இந்த உயிர்த்தெழுதல்‌ அதிகாரத்தின்‌ முதல்‌ பதினொரு வசனங்களையும்‌ 
ஆழ்ந்து வாசியுங்கள்‌. நீங்கள்‌ வாசிக்கும்போது கிறிஸ்துவின்‌ உயிர்த்‌ 
தெழுதலை சுவிசேஷத்தின்‌ ஒரு பகுதியாகவும்‌, நம்முடைய உயிர்த்தெழுதல்‌ 
என்ற பாடப்பொருளுக்குக்‌ கடந்து செல்லும்‌ ஒன்றாகவும்‌ இருப்பதைப்‌ பவுல்‌ 
காட்டுகிறார்‌ என்று தெரிந்துகொள்ளுங்கள்‌. நம்முடைய மரணம்‌ அல்லது நமக்கு 
அன்பான ஒருவரின்‌ மரணம்‌ என்ற உண்மைநிலையை நாம்‌ எதிர்கொள்ளும்‌ 
போது இந்த அதிகாரம்‌ நமக்கு அதிகப்‌ பயனுடையதாயிருக்கும்‌. 


அதிகாரம்‌ 19 


நான்கு வெற்றி வீரர்கள்‌ 
( கொரிந்தியர்‌ 15:12-22) 


வசனம்‌ 12லிருந்து பவுல்‌ ஒரு விசுவாசியின்‌ உயிர்த்தெழுதல்‌ இயேசுவின்‌ 
உயிர்த்தெழுதலோடு கட்டியாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்குச்‌ 
சொல்லுகிறார்‌. கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலின்‌ அதிசயத்தை விசுவாசிக்க 
நமக்கு நம்பிக்கையிருந்தால்‌, ஒரு நாள்‌ நாமும்‌ உயிர்த்தெழுவது சாத்தியம்‌ 
என்பதை விசுவாசிக்க நம்பிக்கையுடையவர்களாயிருக்க வேண்டும்‌. எனினும்‌, 
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாவிட்டால்‌, வேறு யாருக்கும்‌ உயிர்த்‌ 
தெழுதல்‌ இல்லை. எப்பொழுதும்‌ அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ விவாதத்திறனைப்‌ 
பின்பற்ற முயற்சி செய்யுங்கள்‌. அவர்‌, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தா 
ரென்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலில்லையென்று 
உங்களில்‌ சிலர்‌ எப்படிச்‌ சொல்லலாம்‌? மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலில்லா 
விட்டால்‌ கிறிஸ்துவும்‌ எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை 
யென்றால்‌, எங்கள்‌ பிரசங்கமும்‌ விருதா, உங்கள்‌ விசுவாசமும்‌ விருதா. 
மரித்தோர்‌ உயிர்த்தெழாவிட்டால்‌, தேவன்‌ எழுப்பாத கிறிஸ்துவை அவர்‌ 
எழுப்பினாரென்று நாங்கள்‌ தேவனைக்குறித்துச்‌ சாட்சிசொன்னதினாலே தேவ 
னுக்காகப்‌ பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாகவும்‌ காணப்படுவோமே. 

மரித்தோர்‌ உயிர்த்தெழாவிட்டால்‌ கிறிஸ்துவும்‌ எழுந்திருக்கவில்லை. 
கிறிஸ்து எழுந்திராவிட்டால்‌, உங்கள்‌ விசுவாசம்‌ வீணாயிருக்கும்‌; நீங்கள்‌ 
இன்னும்‌ உங்கள்‌ பாவங்களில்‌ இருப்பீர்கள்‌. கிறிஸ்துவுக்குள்‌ நித்திரையடைந்‌ 
தவர்களும்‌ கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம்‌ நாம்‌ கிறிஸ்துவின்மேல்‌ 
நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால்‌, எல்லா மனுஷரைப்பார்க்கிலும்‌ பரிதபிக்கப்‌ 
படத்தக்கவர்களாயிருப்போம்‌ (12-19) என்று எழுதினார்‌. 

பவுலின்‌ ஏவுதலளிக்கப்பட்ட விவாதத்தை நீ தெரிந்துகொண்டாயா? இந்த 
இரண்டு உயிர்த்தெழுதலும்‌ முக்கியமாக இணைக்கப்பட்டவை. இயேசுவின்‌ 
உயிர்த்தெழுதல்‌, விசுவாசியும்‌ உயிர்த்தெழுவான்‌ என்பதற்கு நிரூபமாயிருக்‌ 
கிறது. நம்முடைய சொந்த உயிர்த்தெழுதல்‌ நம்மை நித்திய பரிமாணத்துக்குள்‌ 
வழிகாட்டும்‌. 


55 


அடுத்து பவுல்‌, அதிக வசீகரமான ஒரு போதனையைக்‌ கொடுக்கிறார்‌. 
அவர்‌, மனுஷனால்‌ மரணம்‌ உண்டானபடியால்‌, மனுஷனால்‌ மரித்தோரின்‌ 
உயிர்த்தெழுதலும்‌ உண்டாயிற்று. ஆதாமுக்குள்‌ எல்லாரும்‌ மரிக்கிறதுபோல 
கிறிஸ்துவுக்குள்‌ எல்லாரும்‌ உயிர்ப்பிக்கப்படுவார்கள்‌ (21-22). 

இதே உண்மையின்‌ விரிவாக்கப்பட்ட ஒரு கருத்தை ரோமர்‌ புத்தகத்தின்‌ 
ஒரு வசனப்பகுதியில்‌ பவுல்‌ எழுதுகிறார்‌. நாம்‌ இதை “நான்கு வெற்றி வீரர்கள்‌” 
என்றழைக்கலாம்‌ (ரோமர்‌ 5:12-21). நம்மை வென்றுவிட்ட நான்கு காரியங்களை 
அவர்‌ காட்டுகிறார்‌. நீங்கள்‌ அவைகளை நான்கு ராஜாக்கள்‌ என்று நினைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. முதலாவதாக, பாவம்‌ என்ற ராஜா இருந்தது என்று அவர்‌ எழுது 
கிறார்‌. பாவம்‌ உலகத்தினுள்‌ புகுந்து, அது வெற்றிபெரும்வரை பெருகியது. இந்த 
உலகத்தில்‌ பாவம்‌ அரசாட்சி செய்தது. 

பாவம்‌ எனும்‌ ராஜாவுக்கு அடுத்ததாக மரணம்‌ எனும்‌ ராஜா வந்தது என்று 
பவுல்‌ எழுதுகிறார்‌. பாவத்தின்‌ பலனாக மரணம்‌ இந்த உலகத்தினுள்‌ வந்த 
பொழுது, மனுக்குலம்‌ முழுவதையும்‌ ஜெயிக்கும்‌ வரை அது வெற்றி சிறந்தது 
மரணம்‌ என்பது இங்கே “பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌” என்றபடி சரீர மரணத்‌ 
தையும்‌ ஆவிக்குரிய மரணத்தையும்‌ குறிப்பிடுகிறது (ரோமர்‌ 6:23). இன்றோ 
அல்லது நாளையோ, மரணம்‌ நம்‌ ஒவ்வொருவரையும்‌ வெற்றி கொள்கிறது, 
இதற்குரிய ஒரே காரணம்‌ பாவம்‌ நம்மை ஜெயித்துவிட்டதேயாகும்‌. பவுல்‌ 
காட்டுகிற முதல்‌ இரண்டு ராஜாக்களையும்‌ “கெட்ட செய்தி” (884025) என்ற 
ழைப்போம்‌. 

பின்னர்‌ இவர்‌ நல்ல செய்தியை நமக்குச்‌ சொல்லுகிறார்‌. இயேசு ராஜா 
இந்த உலகத்தில்‌ பிரவேசித்து, நம்மோடு உள்ள உறவின்‌ மூலமாக நம்‌ வாழ்க்‌ 
கையில்‌ அரசாட்சி செய்ய வழிவகுத்தார்‌. எனவே நம்‌ வாழ்வின்‌ மூன்றாவது 
ராஜா இயேசு கிறிஸ்துவே, நான்காவது ராஜா, நீ எனும்‌ ராஜா அல்லது நான்‌ 
எனும்‌ ராஜா தான்‌. நாம்‌ வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்‌ பரிபூரண வாழ்க்கையில்‌ பரி 
பூரணமடைய முடியும்‌ (யோவான்‌ 10:10). 

“கிறிஸ்துவுக்கு உள்‌” என்ற இந்த இரண்டு வார்த்தைகள்‌, புதிய ஏற்பாட்டி 
லுள்ள மிக அழகிய வார்த்தைகள்‌. பவுல்‌ “கிறிஸ்துவுக்கு உள்‌” என்ற இந்த 
இரண்டு வார்த்தைகளை தாம்‌ எழுதியவற்றில்‌ 97 முறை பயன்படுத்துகிறார்‌. 
கிறிஸ்துவுக்குள்ளிருப்பது என்பதின்‌ அர்த்தம்‌ என்ன? கிறிஸ்துவுக்குள்ளிருப்பது 
என்பது ஒருவருக்குள்‌ இடம்பெற்று, அவரோடு உறவுகொள்வது. இயேசு 
கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால்‌ இன்று பூமியில்‌ இயேசு தீவனோடி 
ருக்கிறார்‌. இயேசுவென்ற திராட்ச செடியில்‌, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில்‌ நாம்‌ 
கிளைகளாக நிலைத்திருப்பதும்‌ நமக்கு முடிந்த காரியம்‌ (யோவான்‌ 15:1-16). 

அப்போஸ்தலர்‌ தாம்‌ எழுதியவற்றில்‌ பவுல்‌ அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
தொடர்ந்து இருப்பதாகச்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ செய்பவை எல்லாம்‌ கிறிஸ்து 
வுக்குள்ளும்‌, கிறிஸ்துவாலும்‌ கிறிஸ்துவுக்காகவும்‌ செய்யப்படுகிறது. கிறிஸ்து 
அவருடைய வாழ்வின்‌ மையமாய்‌ மாறிவிட்டார்‌. அவர்‌ : கிறிஸ்துவுக்குள்‌ 
எல்லாரும்‌ உயிர்ப்பிக்கப்படுவார்கள்‌ என்று எழுதியதின்‌ அர்த்தம்‌ இதுவே. நாம்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளிருக்கும்‌ வரை மெய்யான வாழ்வின்‌ அனுபவத்தைப்‌ பெற 
முடியாது. 


56 


அத்தியாயம்‌ 20 


ஆவிக்குரிய சரீரம்‌ 


(1 கொரிந்தியர்‌ 15:23-46) 


இந்த வசனங்களில்‌ பவுல்‌, உயிர்த்தெழுதலுக்கு ஒரு ஒழுங்குமுறை 
இருக்கிறது என்று நமக்குச்‌ சொல்லுகிறார்‌. அவர்‌ அவனவன்‌ தன்தன்‌ 
வரிசையிலே என்று எழுதுகிறார்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகை 
யைப்‌ பற்றி நீ ஆய்வுசெய்திருந்தால்‌, கிறிஸ்து வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள்‌ 
ளிருப்பவர்களை இந்த உலகத்துக்கு வெளியே அவர்‌ அழைப்பார்‌ என்று 
உனக்குத்‌ தெரியும்‌. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்‌ மரித்தவர்கள்‌ முதலாவது 
எழுந்திருப்பார்கள்‌ என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌. (1 தெசலோனிக்கேயர்‌ 4:16). 
அவர்‌ வரும்பொழுது உயிரோடிருக்கும்‌ விசுவாசிகள்‌, நித்திய நிலைக்காக 
ஆயத்தம்பண்ணப்படும்படி அடிப்படையாக மாற்றப்படுவார்கள்‌. இதைப்பற்‌ 
றிப்‌ பின்பு நாம்‌ அதிகமாகத்‌ தெரிந்துகொள்ளுவோம்‌. ஆனால்‌ இங்கே 24ஆம்‌ 
வசனத்தில்‌, அதன்பின்பு முடிவு உண்டாகும்‌; அப்பொழுது, அவர்‌ சகல துரைத்‌ 
தனத்தையும்‌, சகல அதிகாரத்தையும்‌ வல்லமையையும்‌ பரிகரித்து, தேவனும்‌ 
பிதாவுமாயிருப்பவருக்கு ராஜ்யத்தை ஓப்புக்கொடுப்பார்‌ என்று அவர்‌ எழுது 
கிறார்‌. 

வசனம்‌ 30ல்‌ பவுல்‌ இந்தக்‌ கேள்வியை எழுப்புகிறார்‌, நாங்களும்‌ ஏன்‌ 
எந்நேரமும்‌ நாச மோசத்துக்கு ஏதுவாயிருக்கிறோம்‌? நான்‌ அனுதினமும்‌ 
சாகிறேன்‌; அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால்‌ உங்களைக்‌ 
குறித்து, நான்‌ பாராட்டுகிற மேன்மையைக்‌ கொண்டு சத்தியமாய்ச்‌ சொல்லுகி 
றேன்‌. நான்‌ எபேசுவில்‌ துஷ்ட மிருகங்களுடனே போராடினேனென்று மனுஷர்‌ 
வழக்கமாய்ச்‌ சொல்லுகிறேன்‌; அப்படிப்‌ போராடினதினாலே எனக்குப்‌ பிரயோ 
ஜனமென்ன? மரித்தோர்‌ உயிர்த்தெழாவிட்டால்‌, புசிப்போம்‌. குடிப்போம்‌ 
நாளைக்குச்‌ சாவோம்‌ என்று சொல்லலாமே? (31, 32). 

வசனம்‌ 33ல்‌, ஒரு கிரேக்க பழமொழியை மேற்கோள்‌ காட்டி, மோசம்‌ 
போகாதிருங்கள்‌, ஆகாத சம்பாஷணைகள்‌ நல்லொழுக்கங்களைக்‌ கெடுக்கும்‌ 
என்று கொரிந்தியர்களைக்‌ கடிந்து கொள்ளுகிறார்‌. கொரிந்திய விசுவாசிகள்‌ 
அவர்களைச்‌ சுற்றியுள்ள கிரேக்க கொரிந்திய கலாச்சாரத்தின்‌ மதிப்புகளால்‌ 


57 


களங்கப்படுத்தப்படுகின்றனர்‌ என்பதை அவர்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. அவர்‌ 
34ஆம்‌ வசனத்தில்‌, நீங்கள்‌ பாவஞ்செய்யாமல்‌ நீதிக்கேற்ப விழித்துக்கொண்டு, 
தெளிந்தவர்களாயிருங்கள்‌; சிலர்‌ தேவனைப்பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே; 
உங்களுக்கு வெட்கமுண்டாக இதைச்‌ சொல்லுகிறேன்‌ என்கிறார்‌. 

கொரிந்திய விசுவாசிகள்‌ திரும்பவும்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுபவர்க 
ளாகி, உயிர்த்தெழுதல்‌ ஒரு முக்கியமானத்‌ தகுதி என்று நம்பி, அதன்‌ மதிப்பை 
உணர்ந்துகொள்ள வேண்டுமென்று, பவுல்‌ கொரிந்திய விசுவாசிகளுக்குக்‌ 
கூறுகிறார்‌. இங்கே அவர்‌ விசுவாசியின்‌ நித்தியத்‌ தகுதிகள்‌ மீது கவனத்தைக்‌ 
குவிக்கிறார்‌. அவர்‌ சொல்லுவதின்‌ சாராம்சம்‌, “நீங்கள்‌ வாழ்க்கையின்‌ ஒரு 
பகுதியாயிருக்கும்‌ கலாச்சாரத்தினால்‌ உங்கள்‌ நற்குணம்‌ களங்கப்பட விட்டு 
விட்டதால்‌, தேவனை அறிந்துகொள்ளாத மக்கள்‌ கொரிந்துபட்டணத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌. அதைக்‌ குறித்து நீங்கள்‌ வெட்கப்பட வேண்டும்‌!” 

பவுலின்‌ இந்த சவால்‌ இன்று நம்மையும்‌ சிந்திக்க வைக்கிறது. நம்முடைய 
வாழ்க்கைகளில்‌ தேவசித்தத்தைக்‌ கண்டுபிடித்து அதைச்‌ செயல்படச்‌ செய்ய 
அவர்‌ குறிப்பிடும்‌ ஒரு வழி, இந்தப்‌ பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தரியாமல்‌ 
இருக்க வேண்டியதாகும்‌ என்று பவுல்‌ ரோமருக்கு எழுதினார்‌ (ரோமர்‌ 12:1, 2). 
இயேசு நாம்‌ உலகத்துக்கு வெளிச்சமாகவும்‌ பூமிக்கு உப்பாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று போதித்தார்‌ (மத்தேயு 5:13-16). இந்த இரண்டு உவமை 
அணிகளும்‌, நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றிப்‌ புரட்சிகரமானதாக ஆக்க 
வேண்டுமேயன்றி, நாம்‌ வாழும்‌ கலாச்சாரத்தால்‌ தாக்கப்படக்கூடாது என்ப 
தையே குறிக்கிறது. பவுல்‌ இந்த வசனங்களில்‌ இதே போதனையையளிக்கிறார்‌. 

இந்த உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிய அருமையான அதிகாரத்தின்‌ முக்கிய 
மான பகுதி 35ஆம்‌ வசனத்தில்‌ துவங்குகிறது என நான்‌ கருதுகிறேன்‌. கொரிந்‌ 
தியர்கள்‌ கேட்ட இரண்டு கேள்விகளுக்கு அவர்‌ இப்பொழுது பதிலளிக்கிறார்‌: 
“மரித்தோர்‌ எப்படி எழுந்திருப்பார்கள்‌?” மற்றும்‌ “எப்படிப்பட்ட சரீரத்தோடே 
வருவார்கள்‌?” விசுவாசிகளின்‌ உயிர்த்தெழுதலைப்பற்றி உண்மையாகவே சிந்‌ 
திப்பவர்களுக்கு இந்த இந்த இரண்டும்‌ வெளிப்படையான கேள்விகளாகும்‌. 
அது எப்படி நடைபெறும்‌? உயிர்த்தெழுந்தபின்‌ மக்கள்‌ எப்படிப்பட்ட சரீரம்‌ 
உடையவர்களாய்‌ இருப்பார்கள்‌? 

உயிர்த்தெழுதலைப்பற்றிய இந்தக்‌ கேள்விகளுக்குப்‌ பதிலளிக்க பவுல்‌, 
நிலத்தில்‌ விதைக்கப்பட்ட ஒரு விதையின்‌ எடுத்துக்காட்டைப்‌ பயன்படுத்துகி 
றார்‌. இது அப்போஸ்தலரால்‌ கொடுக்கப்பட்ட ஒரு அழகிய எடுத்துக்காட்டா 
கும்‌. கொரிந்திய விசுவாசிகள்‌ கிரேக்க அறிவாளிகளாக இருந்ததால்‌, “நாங்கள்‌ 
உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை ஏனென்றால்‌ அதை எங்களால்‌ 
புரிந்துகொள்ள முடியவில்லை” என்றனர்‌. இதற்குப்‌ பவுல்‌, “கேளுங்கள்‌, உங்க 
ளுக்குத்‌ தெரியாத எத்தனையோ காரியங்களை நீங்கள்‌ விசுவாசிக்கிறீர்கள்‌. 
ஒரு விதையை நிலத்தில்‌ விதைக்கிறீர்கள்‌, விதை செத்து ஒரு விதையாய்‌ 
இல்லாமல்‌ மாறும்பொழுது தேவன்‌ அதற்கு ஒரு புதிய மேனியைக்‌ கொடுக்‌ 
கிறார்‌. அது ஒரு அழகிய ஈஸ்டர்‌ லீலியின்‌ மேனியாயிருக்கலாம்‌. இந்த 


58 


அற்புதத்தை நீ அறிந்து கொள்ளாவிட்டாலுங்கூட, அதை நீ விசுவாசிக்கிறாயல்‌ 
லவா”, என்று காரணங்காட்டுகிறார்‌ என்று நான்‌ நினைக்கிறேன்‌. 

அந்த நாட்களில்‌, அநேக மக்கள்‌ தங்கள்‌ குடும்பத்துக்குப்போதுமான 
காய்கறி செடிகளை வளர்த்தனர்‌. அவர்கள்‌ விதைத்த விதைகள்‌ காய்கறிகளைக்‌ 
கொடுக்கும்‌ என்று அவர்கள்‌ நம்பியதால்‌ தங்கள்‌ தோட்டங்களில்‌ நடுவதற்கு 
போதுமான முதலீடு செய்தனர்‌. இதனாலேயே இயேசுவும்‌ பழைய ஏற்பாட்டு 
எழுத்தாளர்களும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ செடிகளை நட்டு அறுவடை செய்வதைப்‌ 
பற்றிய உருவணியை பயன்படுத்தினர்‌. ஒரு விதை எப்படி ஒரு பூவாக 
அல்லது ஒரு தாவரமாக மாறுகிறது என்பதை உண்மையிலேயே தெரிந்து 
கொள்ளாமல்‌, தங்கள்‌ தோட்டங்களில்‌ விதைக்கும்போது அறுவடையாகும்‌ என்ற 
அற்புதத்தை நம்புகின்றனர்‌ என்று பவுல்‌ காரணம்‌ கூறுகிறார்‌. 

மனித சரீரமும்‌ அந்த விதையைப்போன்றது என்று கருத்து தெரிவிக்கி 
றார்‌. இதன்படி சரீரம்‌ புதைக்கப்படவில்லை, அது விதைக்கப்பட்டது. அவர்‌: 
மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலும்‌ அப்படியே இருக்கும்‌. அழிவுள்ளதாய்‌ விதைக்‌ 
கப்படும்‌, அழிவில்லாததாய்‌ எழுந்திருக்கும்‌; கனவீனமுள்ளதாய்‌ விதைக்கப்‌ 
படும்‌, மகிமையுள்ளதாய்‌ எழுந்திருக்கும்‌; பலவீனமுள்ளதாய்‌ விதைக்கப்படும்‌, 
பலமுள்ளதாய்‌ எழுந்திருக்கும்‌. ஜென்ம சரீரம்‌ விதைக்கப்படும்‌, ஆவிக்குரிய 
சரீரம்‌ எழுந்திருக்கும்‌; ஜென்ம சரீரமுண்டு, ஆவிக்குரிய சரீரமுமுண்டு (42-44) 
என்று சொல்லி முடிக்கிறார்‌. 

உயிர்த்தெழுதல்‌ என்றால்‌ என்ன என்பதைப்பற்றி இங்கு அழகாக 
விவரிக்கப்பட்டுள்ளது. வேதவசனங்கள்‌, மனிதன்‌ குறைந்தது இரண்டு பகுதி 
யாலானவன்‌ என்று போதிக்கிறது. அவனுக்கு தொட்டு உணரக்கூடிய 
திடப்பொருளான, இயல்பான பகுதி ஒன்றிருக்கிறது. நாம்‌ பார்க்க முடியாத 
ஆவிக்குரிய பகுதி ஒன்றும்‌ இருக்கிறது. மனிதனின்‌ இயல்பான பகுதி, அவன்‌ 
மரிக்கும்பொழுது, அழிந்து போகிறது, அந்த அழிவோடு நிலத்துக்குள்‌ நடப்ப 
டுகிறது. நம்முடைய சரீரங்களை நித்திய நிலைக்கு ஆயத்தம்பண்ணும்படி, நம்‌ 
முடைய அழிவுள்ள சரீரம்‌, அழிவில்லாத சரீரத்தைப்‌ பெறும்படி ஒரு அற்புதத்‌ 
தின்‌ ஊடே செல்லவேண்டும்‌. சரீரம்‌ நடப்பட்டபொழுது கனவீனமுள்ளதாயி 
ருக்கிறது, ஆனால்‌ அது மகிமையுள்ளதாய்‌ எழுதியிருக்கும்‌. சரீரம்‌ மரணமடை 
யும்பொழுது அது பலவீனத்தின்‌ பரிபூரண தன்மையுடையதாயிருக்கிறது, 
இதனால்‌ அது பலவீனத்தில்‌ நடப்படுகிறது. ஆனால்‌ அது எழுப்பப்படும்போது 
பலமுள்ளதாய்‌ எழுப்பப்படும்‌. 

இப்பொழுது அவர்‌ ஒரு பெரிய போதனையைக்‌ கொடுக்கிறார்‌. ஜென்ம 
சரீரம்‌ விதைக்கப்படும்‌, ஆவிக்குரிய சரீரம்‌ எழுந்திருக்கும்‌ (44). ஆவிக்குரிய 
சரீரமா? அது என்ன? நம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரங்களின்‌ இயல்பு, 
இனிமேல்‌ தான்‌ வெளிப்படுத்தப்படவேண்டும்‌ என்று யோவான்‌ சொல்லுகிறார்‌ 
என்று நான்‌ நினைக்கிறேன்‌. அவர்‌: இனி எவ்விதமாயிருப்போமென்று 
இன்னும்‌ வெளிப்படவில்லை; ஆகிலும்‌, அவர்‌ வெளிப்படும்போது அவர்‌ 


59 


இருக்கிறவண்ணமாகவே நாம்‌ அவரைத்‌ தரிசிப்பதினால்‌, அவருக்கு ஒப்பாயி 
ருப்போமென்று அறிந்திருக்கிறோம்‌ (1 யோவான்‌ 3:2) என்று எழுதுகிறார்‌. 

நம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரம்‌ இயேசுவின்‌ உயிர்த்தெழுந்த 
சரீரத்தைப்போல அதே மாதிரியாக இருக்குமா? யோவானின்‌ முதலாம்‌ 
கடிதத்தின்‌ முதல்‌ அதிகாரத்தில்‌ எழுந்த கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுந்த 
சரீரத்தைப்‌ பார்த்ததும்‌ கையினால்‌ தொட்டதுமான உண்மையை தெளிவாகக்‌ 
கூறுகிறார்‌. எனினும்‌, மூன்றாவது அதிகாரத்தில்‌ நம்முடைய உயிர்த்தெழுந்த 
சரீரங்கள்‌ எப்படியிருக்கும்‌ என்று இன்றும்‌ வெளிப்படுத்தப்படவில்லை என்று 
அவர்‌ எழுதுகிறார்‌. 

ஆனால்‌ இந்த சிறப்பான உயிர்த்தெழுதல்‌ அதிகாரத்தில்‌, பவுலின்‌ தெளி 
வான போதனையிருக்கிறது: ஒரு ஜென்ம சரீரமும்‌ இருக்கிறது, ஆவிக்குரிய 
சரீரமும்‌ இருக்கிறது. இன்னும்‌ அவர்‌, ஆவிக்குரிய சரீரம்‌ முந்தினதல்ல, 
ஜென்மசரீரமே முந்தினது; ஆவிக்குரிய சரீரம்‌ பிந்தினது (15:46) என்று 
சொல்லுகிறார்‌. 

இந்த அதிகாரத்தைத்‌ தொடர்ந்து ஆய்வு செய்யும்பொழுது, இதைப்‌ 
பற்றிக்‌ கொஞ்சம்‌ சிந்தியுங்கள்‌: நமக்கு ஒரு ஜென்ம சரீரம்‌ இருக்கிறது, உயிர்த்‌ 
தெழுதலின்‌ வல்லமையினால்‌ தேவன்‌ நமக்கு ஆவிக்குரிய ஒரு சரீரத்தைக்‌ 
கொடுக்கப்‌ போகிறார்‌ என்று பவுல்‌ சொல்லுவதின்‌ அர்த்தம்‌ என்ன? 


60 


அத்தியாயம்‌ 21 


மரணத்தின்மேல்‌ ஜெயம்‌ 


( கொரிந்தியர்‌ 15:46-58) 


உயிர்த்தெழுதலைப்பற்றி கொரிந்தியருக்கு இரண்டு கேள்விகள்‌ எழுந்தன. 
அவை, மரித்தோர்‌ எப்படி எழுப்பப்படுவார்கள்‌? அவர்களுக்கு எப்படிப்பட்ட 
சரீரமிருக்கும்‌? பவுல்‌: ஆவிக்குரிய சரீரம்‌ முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே 
முந்தியது; ஆவிக்குரிய சரீரம்‌ பிந்தியது. முந்தின மனுஷன்‌ பூமியிலிருந்‌ 
துண்டான மண்ணானவன்‌; இரண்டாம்‌ மனுஷன்‌ வானத்திலிருந்து வந்த கர்த்தர்‌. 
மண்ணானவன்‌ எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும்‌ அப்படிப்பட்டவர்‌ 
களே; வானத்துக்குரியவர்‌ எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குறியவர்களும்‌ 
அப்படிப்பட்டவர்களே. மேலும்‌ மண்ணானவனுடைய சாயலை நாம்‌ அணிந்தி 
ருக்கிறதுபோல, வானவருடைய சாயலையும்‌ அணிந்துகொள்வோம்‌ (46-49). 

நாம்‌ ஒரே ஒரு உலகத்தில்‌ மட்டுமல்ல, இரண்டு உலகங்களில்‌ வாழும்படி 
உருவாக்கப்பட்டுள்ளோம்‌ என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. பூமியில்‌ வசிக்கக்‌ கூடிய 
தாக நமக்கு ஒரு பூத உடல்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது; நாம்‌ பரலோகத்திலும்‌ 
வாழ்வதற்கு ஏற்றபடி நாம்‌ உருவாக்கப்பட்டுள்ளோம்‌. ஒரு நாள்‌ நம்முடைய 
தேவன்‌ நமக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரத்தைக்‌ கொடுப்பார்‌. இது நித்தியகால 
மாய்‌ பரலோகத்தில்‌ வாழ நம்மை ஆயத்தப்படுத்தும்‌. 

பரலோகத்தில்‌ வாழ நாம்‌ மரணம்‌ மற்றும்‌ உயிர்த்தெழுதலின்‌ அற்புத 
அனுபவத்தைப்‌ பெற வேண்டும்‌. இந்த அற்புத அனுபவத்தால்‌ இரண்டு 
காரியங்கள்‌ நிறைவேற்றப்பட வேண்டும்‌. அழிவுக்குரிய நம்முடைய சரீரம்‌, 
அதை அழிவற்றதாக ஆக்க ஒரு அற்புதத்தின்‌ அனுபவத்தைப்‌ பெற வேண்டும்‌. 
நம்முடைய சாவுக்கேதுவான ஆவி அதை சாவாமையான ஆவியாயிருக்க 
ஒரு அற்புத அனுபவத்தை நாம்‌ பெறவேண்டும்‌. நம்முடைய சரீரம்‌ அழிவற்ற 
தாகவும்‌, நம்முடைய ஆவி உயிர்த்தெழுதலின்‌ அற்புதத்தால்‌ சாவாமையை 
யும்‌ தரித்துக்கொள்ளும்போது, நாம்‌ தேவனோடும்‌ கிறிஸ்துவுவோடும்‌ 
பரலோகத்தில்‌ வாழ ஆயத்தமாயிருப்போம்‌- நித்தியகாலமாக! 


61 


இரண்டு பரிமாணங்களில்‌ உயிர்வாழ்வது 

ஒரு பட்டாரப்‌ பூச்சி (008007) தன்னுடைய அபாரமான இரட்டை இறகு 
களைப்‌ பயன்படுத்தி ஒரு பூவிலிருந்து மற்றொன்றுக்கு பறந்து செல்லுவதை 
எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? சில வேளைகளில்‌ ஆகாயத்திலிருந்து 
கொண்டே ஒரு ஹெலிகாப்டரைப்போல இது வட்டமிட்டுக்கொண்டிருக்கிறது. 
நாள்‌ முழுவதும்‌ இதனால்‌ எப்படிவட்டமிட்டுக்‌ கொண்டிருக்க முடியும்‌. இந்தப்‌ 
பூச்சிகள்‌ தங்கள்‌ இரண்டு ஜோடி இறக்கைகளோடு இடைவிடாமல்‌ பறக்கக்‌ 
கூடிய நிலையில்‌ அவைகள்‌ இருப்பது வான ஊர்தி இயக்குநருக்கு ஒரு 
பரிபூரண விந்தையாகும்‌. 

உண்மையில்‌ இந்த பட்டாம்பூச்சி (பட்டாரப்பூச்சி) முதல்‌ நான்கு 
ஆண்டுகள்‌ தண்ணீரினடியில்‌ வசிக்கிறது. அதன்‌ வாழ்க்கையின்‌ முதல்‌ 
ஆண்டுகளில்‌, அதை ஒரு ஆய்வுகூடத்திற்கு எடுத்துச்‌ சென்று சோதித்தால்‌ 
இதற்கு இரண்டு சுவாச அமைப்பு இருப்பது தெரியவரும்‌. அதனுடைய நீண்ட 
உடலின்‌ வழியாக தண்ணீரை உள்ளே இழுத்து அதிலிருந்து ஆக்சிஜனை 
எடுத்துக்கொள்ளக்‌ கூடிய சுவாச அமைப்பிருக்கிறது. எனினும்‌ சீக்கிரமாக 
நீங்கள்‌ இந்த அற்புத ஜீவிக்கு இன்னொரு சுவாச அமைப்பு உருவாகுகிறது 
என்றும்‌, இது அதன்‌ இரண்டாம்‌ பரிமாண வாழ்க்கையினுள்‌ நுழையும்போது 
காற்றை சுவாசிக்கும்படிக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும்‌ கண்டு 
கொள்வீர்கள்‌. 

பட்டாரப்பூச்சியின்‌ முதல்‌ தண்ணீரின்‌ கீழான வாழ்க்கை நிறைவேறியதும்‌, 
அது வெளியே வந்து தரையில்‌ ஏறி, இறக்கைகளை சூரிய ஒளியில்‌ உலர்த்தி 
தன்னுடைய இரண்டாம்‌ பரிமாண வாழ்க்கையைத்‌ துவங்குகிறது. பட்டாரப்‌ பூச்சி 
இரண்டு பரிமாணங்களில்‌ வாழ்வதற்கு ஏற்றபடி தேவனால்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ளது. 

இந்த அற்புதமான உயிர்த்தெழுதல்‌ அதிகாரத்தில்‌ பவுல்‌ பட்டாரப்‌ 
பூச்சுக்கும்‌ நமக்கும்‌ பொதுவானதாக என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறார்‌. 
பவுல்‌ சொல்லியபடி நாமும்‌ இரண்டு பரிமாணங்களில்‌ உயிர்வாழ்வதற்கேற்ற 
படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம்‌. இந்த உலகில்‌ உயிர்வாழும்படி ஒரு 
பூமிக்குரிய சரீரத்தை தேவன்‌ கொடுத்திருக்கிறார்‌. இரண்டாவது நித்திய 
பரிமாணத்தில்‌ சதாகாலங்களிலும்‌ பரலோகத்தில்‌ தேவனால்‌ திட்டமிட்டபடி 
உயிர்வாழ ஆயத்தப்படுத்தும்‌ பரலோகத்துக்குரிய சரீரத்தையும்‌ தேவன்‌ 
நமக்குக்‌ கொடுக்கப்‌ போகிறார்‌. 

விளக்கமாகக்‌ கூறவேண்டுமாயின்‌, மறுபடியும்‌ பிறந்த விசுவாசி ஒருவ 
ருக்கு பட்டாரப்‌ பூச்சியைப்போல இரண்டு வாழ்க்கை அமைப்புகள்‌ கொடுக்‌ 
கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும்‌ ஒரு பூமிக்கு 
ரிய சரீரம்‌ அல்லது வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது விசுவா 
சியை அவன்‌ / அவள்‌ வாழ்க்கையின்‌ முதல்‌ பரிமாணத்தில்‌ வாழத்‌ திறனளிக்‌ 
கிறது. ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும்‌ “புதிய சிருஷ்டி”, அல்லது 
“புதிய மனிதன்‌” அல்லது “உள்ளான மனிதன்‌” கொடுக்கப்பட்டுள்ளது என்று 


62 


கண்டுகொள்வீர்கள்‌ என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌. பவுல்‌ சொல்லியபடி, பரிசுத்த 
ஆவியானவரின்‌ அற்புதமான படைப்பு பட்டாரப்பூச்சியின்‌ இரண்டாம்‌ சுவாச 
அமைப்பைப்போல, எல்லா விசுவாசிகளுக்கும்‌ தேவன்‌ கொடுக்கப்போகிற 
ஆவிக்குரிய சரீரத்தை எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறது. இது அவர்களை 
சதாகாலங்களிலும்‌ பரலோகத்தில்‌ வாசம்‌ செய்ய ஆயத்தப்படுத்தும்‌. 

விசுவாசிகளாகிய நாம்‌ இயற்கைக்கப்பாற்பட்ட வழியில்‌ உயிரோடு 
எழுப்பப்பட்டு, தேவன்‌ அவர்களுக்கு இரண்டாம்‌ நித்திய பரிமாணத்துக்கான 
ஆவிக்குரிய சரீரங்களைக்‌ கொடுக்கும்பொழுது நாம்‌ எப்படியிருப்போம்‌ என்று 
கற்பனை செய்து பாருங்கள்‌! 

புதிய ஏற்பாட்டில்‌ யோவானுக்கு எழுதிய முதல்‌ நிருபத்தில்‌, முதிர்வயது 
டைய தலைவர்‌ புதிய ஏற்பாட்டுச்‌ சபையில்‌, விசுவாசிகளாக நாம்‌ யார்‌, எப்படி 
யிருக்கிறோம்‌, இனிமேல்‌ நாம்‌ எப்படியிருப்போம்‌ என்று சிந்திக்கிறார்‌. இனி 
எப்படியிருப்போமென்று இன்றும்‌ வெளிப்படவில்லை, ஆனால்‌ அது நாம்‌ 
கற்பனை செய்யும்‌ எதையும்விட அற்புதமானதாயிருக்கும்‌ ஏனென்றால்‌ பரலோ 
கத்தில்‌, இப்பொழுது எழுந்து உயிரோடிருக்கும்‌ கிறிஸ்துவைப்‌ போலவே நாம்‌ 
இருப்போம்‌ (1 யோவான்‌ 3:1, 2)! 

உயிர்த்தெழுதல்‌ அதிகாரத்தின்‌ 50ஆம்‌ வசனத்தில்‌ அவர்‌ கிளர்ச்சியூட்டும்‌ 
முடிவுக்கு வருகிறார்‌. அவர்‌, சகோதரரே, நான்‌ சொல்லுகிறதென்னவெனில்‌, மாம்‌ 
சமும்‌ இரத்தமும்‌ தேவனுடைய ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிக்க மாட்டாது; அழிவுள்‌ 
ளது அழியாமையைச்‌ சுதந்தரிப்பதுமில்லை என்று எழுதுகிறார்‌. இது ஆழ்ந்த 
கருத்துள்ள ஒரு வாக்கியம்‌. பரலோகத்தின்‌ பரிமாணம்‌ எப்படியிருக்கும்‌? 
அங்கே நமக்கு மாம்ச சரீரம்‌ இருக்காது ஏனெனில்‌ தேவனுடைய ராஜ்யம்‌ அழி 
யாதது, மாம்ச சரீரமோ அழிந்துபோகக்கூடியது என்று பவுல்‌ சொல்லுகிறார்‌. 

வசனங்கள்‌ 51, 52இல்‌ பவுல்‌ தொடர்ந்து: இதோ, ஒரு இரகசியத்தை உங்க 
ளுக்கு அறிவிக்கிறேன்‌; நாமெல்லாரும்‌ நித்திரையடைவதில்லை என்று எழுது 
கிறார்‌. இதன்‌ அர்த்தம்‌ எல்லாரும்‌ மரணமடைவதில்லை ஏனெனில்‌ கிறிஸ்து 
திரும்ப வரும்பொழுது மக்கள்‌ உயிரோடிருப்பார்கள்‌. ஆகிலும்‌ கடைசி 
எக்காளம்‌ தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, 
நாமெல்லாரும்‌ மறுரூபமாக்கப்படுவோம்‌. எக்காளம்‌ தொனிக்கும்‌, அப்பொழுது 
மரித்தோர்‌ அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள்‌, நாமும்‌ மறுரூபமாக்கப்‌ 
படுவோம்‌ என்று அவர்‌ எழுதுகிறார்‌. 

இது வருங்காலத்தில்‌ நடைபெறப்போகும்‌ காரியங்களைப்‌ பற்றிய சில 
போதனைகளை நமக்குக்‌ கொடுக்கிறது. அப்போஸ்தலர்‌ பவுல்‌ கிறிஸ்து இரண்‌ 
டாம்‌ வருகையின்‌ போது நாம்‌ எடுத்துக்கொள்வதைப்‌ பற்றி ((௮01ப6) போதித்‌ 
தார்‌. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்‌, வந்து தம்முடைய சபையை உலகத்தை 
விட்டு எடுத்தப்போடுவார்‌. இது நடைபெறுங்காலத்தில்‌, கிறிஸ்துவுக்குள்‌ 
மரித்தவர்கள்‌ எழுந்திருப்பார்கள்‌ (1 தெசலோனிக்கேயர்‌ 4:13-18). 

ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே என்று அவர்‌ எழுதும்‌ 
பொழுது, நாம்‌ கிறிஸ்து வரும்போது உயிரோடிருந்தால்‌, ஒரு நொடிப்‌ 


63 


பொழுதில்‌, பரலோகத்துக்குச்‌ செல்ல ஆயத்தமாயிருக்கும்படி முற்றிலும்‌ 
மறுரூபமாக்கப்பட வேண்டும்‌ என்று போதிக்கிறார்‌. கிரேக்கச்‌ சொல்லின்படி இது 
“ஒரு அணுவுக்குள்‌” (16 வா ௮௦௦) என்ற அர்த்தமுடையது. இது சொற்களின்‌ 
மொழிபெயர்ப்புப்படி மிகக்‌ குறைந்த கால அளவு என்ற பொருளுடையது. ஒரு 
நவீன செயல்படுத்தும்‌ முறை, நாம்‌ எல்லாரும்‌ மிகமிகச்‌ சிறிய பொருட்களாக 
ஆக்கப்படுவோம்‌ என்பதாயிருக்கலாம்‌. 

இது குறிப்பிடுவது மரணத்திலும்‌ உயிர்த்தெழுவதாலும்‌ அல்லது மற்ற வழி 
களிலும்‌ நாம்‌ முற்றிலும்‌ மாற்றமடைந்தவர்களாயிருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ 
மாம்சத்தோடும்‌ இரத்தத்தோடும்‌ தேவனுடைய ராஜ்யத்தினுள்‌ பிரவேசிக்க முடி 
யாது. அழிவுள்ள சரீரத்தை நாம்‌ அப்படியே அழிவில்லாத பரலோகத்துக்குக்‌ 
கொண்டுபோக முடியாது. அவர்‌ சொல்நயத்தோடு 53ஆம்‌ வசனத்தில்‌ 
அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும்‌, சாவுக்கேதுவாகிய இது சாவாமை 
யையும்‌, தரித்துக்கொள்ள வேண்டும்‌ என்று எழுதுகிறார்‌. 

இதன்பின்‌ வசனம்‌ 54இல்‌ இந்த முடிவுக்கு வருகிறார்‌: அழிவுள்ளதாகிய 
இது அழியாமையையும்‌, சாவுக்கேதுவான இது சாவாமையையும்‌ தரித்துக்‌ 
கொள்ளும்போது, மரணம்‌ ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற 
வார்த்தை நிறைவேறும்‌. இதை வேறு வார்த்தைகளில்‌ எழுதினால்‌ உயிர்த்தெ 
முதல்‌ நடைபெற்றாயிற்று, மரணம்‌ ஜெயிக்கப்பட்டது. “உயிர்த்தெழுதல்‌” 
என்பதின்‌ சொற்படியான அர்த்தம்‌ “மரணத்தின்‌ மேல்‌ வெற்றி” என்பதாகும்‌. 

சுவிசேஷத்தைத்‌ தெரிந்துகொண்டு அதை அனுபவப்பூர்வமாக விசுவா 
சிக்கிற யாரும்‌ மரணத்துக்குப்‌ பயப்படக்கூடாது. கர்த்தர்‌ திரும்ப வரும்பொ 
முது நாம்‌ அனுபவிக்கப்போகும்‌ இந்த முழுமையான மாற்றத்தின்‌ மூலம்‌ நாம்‌ 
மரணப்பிரச்சினையிலிருந்து வெற்றி பெறுவோம்‌. உயிர்த்தெழுதல்‌ மரணத்தின்‌ 
கூரை எடுத்துப்போடும்‌. எனவே, நமக்கு பாதாளம்‌ ஒரு வெற்றி. நம்முடைய 
மரணமும்‌ அதன்‌ பின்‌ வரும்‌ உயிர்த்தெழுதலும்‌ பாவத்திலிருந்து நம்மை விடு 
வித்து விடுகிறது. 

பவுல்‌, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்‌ 
கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ (57) என்று ஆச்சரியப்படுகிறார்‌. எப்பொ 
முதும்போல பவுலின்‌ உற்சாகப்படுத்தப்பட்ட விவாதத்துக்கு ஒரு முடிவு இருக்‌ 
கிறது. இவைகளெல்லாம்‌ உண்மையாயிருப்பதால்‌ அவர்‌: ஆகையால்‌ எனக்‌ 
குப்‌ பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள்‌ நீங்கள்‌ படுகிற பிரயாசம்‌ விருதாயி 
ராதென்று அறிந்து, நீங்கள்‌ உறுதிபட்டவர்களாயும்‌, அசையாத வர்களாயும்‌, 
கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும்‌ பெருகுகிறவர்களாயும்‌ 
இருப்பீர்களாக என்று எழுதுகிறார்‌. 


அத்தியாயம்‌ 22 
சேர்க்கப்படும்‌ தர்மப்பணத்தைக்‌ குறித்து 
(1 கொரிந்தியர்‌ 16) 


உயிர்த்தெழுதல்‌ அதிகாரத்தில்‌ பரலோகம்வரை நம்மை உயர்த்தியபின்‌ 
பவுல்‌ நம்மை, கடைசி அதிகாரமாகிய “சேர்க்கப்படும்‌ தர்மப்பணத்தைக்‌ குறித்து” 
எழுதும்‌ கடிதத்தின்‌ மூலம்‌ நம்மைக்‌ கீழே பூமிக்குக்‌ கொண்டுவருகிறார்‌. இந்‌ 
தக்‌ குறிப்பிட்ட தர்மப்பணத்தை சேகரிப்பதின்‌ விவரங்களின்மீது நாம்‌ கவனத்‌ 
தைச்‌ செலுத்தும்பொழுது அப்போஸ்தலர்‌ பவுலின்‌ வாழ்க்கையிலும்‌ ஊழியத்‌ 
திலும்‌ சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை காண்கிறோம்‌. எருசலேமிலிருந்த யூத விசு 
வாசிகளால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படுவதில்‌ பவுலுக்கு பிரச்சினையிருந்தது. இது 
பவுல்‌ மனந்திரும்புவதற்கு முன்பாக, மேசியாவின்‌ விசுவாசிகளை கொடுமை 
யாகத்‌ துன்புறுத்தியதனால்‌ இருக்கலாம்‌. (அப்போஸ்தலர்‌ 8:1-3; 9:1, 2). 

ஒரு காலத்தில்‌ கிறிஸ்துவை வெறுத்து, கிறிஸ்துவைப்‌ பின்பற்றியவர்களைக்‌ 
கொலை செய்த ஒருவர்‌, இப்பொழுது எருசலேமிலும்‌ யூதேயாவிலும்‌ பஞ்சத்‌ 
தினால்‌ துன்பப்படும்‌, யூத விசுவாசிகளுக்காக தர்மப்பணம்‌ சேர்க்கிறார்‌ என்‌ 
பது உணர்ச்சிகளைத்‌ தொடுவதாயிருக்கிறது என்று நான்‌ காண்கிறேன்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ சபையை இவ்வுலகில்‌ ஒரு வல்லமையுள்ள விசையாக எப்பொ 
முதும்‌ இருக்கச்செய்த காரியம்‌ தேவனுடைய கிருபை, வாழ்க்கைகளை 
மாற்றுவதாகும்‌. 

இந்தப்‌ பணத்தை சேகரிப்பதற்கு அவர்‌ சில நடைமுறைக்கான உத்தரவுக 
ளைக்‌ கொடுக்கும்போது, முக்கியமான உக்கிராணத்துவக்‌ கோட்பாடுகளை நமக்‌ 
குக்‌ கொடுக்கிறார்‌. இந்தக்‌ கோட்பாடுகள்‌ விரிவாக்கப்பட்டு அடுத்த கடிதத்‌ 
தில்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது (1 கொரிந்தியர்‌ 8, 9). இந்த அதிகாரத்தில்‌ அவ 
ரது போதனை: உங்களில்‌ அவனவன்‌ வாரத்தின்‌ முதல்‌ நாள்தோறும்‌, தன்தன்‌ 
வரவுக்குத்‌ தக்கதாக எதையாகிலும்‌ தன்னிடத்தில்‌ சேர்த்துவைக்கக்கடவன்‌ 
(16:2) என்பதாயிருக்கிறது. 

இந்த வசனத்தைப்பற்றி குறிப்பிடத்தக்கதாக இரண்டு காரியங்கள்‌ 
இருக்கின்றன. ஒன்று, அவர்‌ வாரத்தின்‌ முதல்நாள்‌ என்று குறிப்பிடுவது. இந்த 


65 


நாட்களில்‌ அப்போஸ்தலர்கள்‌ கர்த்தருடைய நாள்‌ என்று அப்பொழுது அழைத்த 
நாள்‌, வாரத்தின்‌ ஏழாவது நாளல்ல, வாரத்தின்‌ முதல்நாள்‌ என்பது உற்சாகம 
ளிப்பதாயிருக்கிறதல்லாவா? 

இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுக்கு அநேக நிரூபணங்கள்‌ இருக்‌ 
கின்றன. அவைகளில்‌ ஒன்று, கர்த்தர்‌ உயிர்த்தெழுந்த நாளான வாரத்தின்‌ 
முதலாம்‌ நாளை இயேசு கிரிஸ்துவின்‌ சபை ஆராதிக்கும்‌ தினமாகத்‌ தெரிந்து 
கொண்டது. இதனால்‌ பவுல்‌: வாரத்தின்‌ முதல்நாள்‌ தோறும்‌ கொடுக்கிற 
ஒவ்வொருவனும்‌ இந்த சேகரிப்புக்காக தொகையை ஒதுக்கி வைக்க 
வேண்டும்‌ என்று சொல்லுவது குறிப்பிடத்தக்கது. 

இதன்பின்‌: தன்தன்‌ வரவுக்குத்தக்கதாக என்ற இந்தக்‌ கொள்கையைக்‌ 
கொடுக்கிறார்‌. கர்த்தருடைய பணிக்காக எவ்வளவு கொடுக்க வேண்டுமென்று 
எந்த அடிப்படையில்‌ மக்கள்‌ தீர்மானிக்க வேண்டும்‌? பழைய ஏற்பாட்டில்‌, 
தசமபாகம்‌ ஒரு அளவாக இருந்தது. இது ஒரு நபரின்‌ வருமானத்தில்‌ முதல்‌ 
பத்தின்‌ ஒரு பகுதி. அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ தேவனை முதலாவதாக 
வைத்திருக்கிறார்கள்‌ என்பதைக்‌ காட்டவே இஸ்ரவேலருக்கு தசமபாகத்தை 
ஒரு தகுதி அளவாகக்‌ கொடுத்திருந்தார்‌. இந்தத்‌ தசமபாகத்துக்கும்‌ மேலாக 
பலிகளையும்‌ செலுத்த வேண்டும்‌ என்று கற்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கும்‌ 
மேலாக அவர்கள்‌ பலிகளையும்‌ செலுத்தினர்‌. தாவீது தான்‌ இலவசமாய்க்‌ 
கிடைத்ததை, தேவனாகிய கர்த்தருக்கு பலிசெலுத்த மாட்டேன்‌ என்று வெளிப்‌ 
படுத்தியபோது இது வரையறை செய்யப்பட்டது (1 சாமுவேல்‌ 24:24). 

ஆனால்‌ நாம்‌ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கொடுத்தல்‌ உக்கிராணத்‌ 
துவத்துடன்‌ சம்பந்தப்படுத்தப்படுகிறது. அதாவது உக்கிராணத்துவம்‌ மற்ற 
எல்லாத்‌ தகுதிகளையும்‌ மறைத்துவிடுகிறது ஏனென்றால்‌, நமக்கு சொந்தமாயி 
ருக்கும்‌ எல்லாம்‌ தேவனுக்குச்‌ சொந்தமானது என்று ஒத்துக்கொள்ளுவது தான்‌ 
உக்கிராணத்துவம்‌. அவருக்குச்‌ சொந்தமானவைகளின்‌ உக்கிராணக்காரனாக 
அவைகளை நிர்வகிப்பதில்‌ உண்மையாயிருப்பது உக்கிராணத்துவத்தின்‌ 
முக்கிய விளைவாகும்‌. புதிய ஏற்பாட்டில்‌ கொடுப்பதற்கான திட்ட அளவு 
“தேவன்‌ நம்மைச்‌ செழிப்பாய்‌ வைத்திருப்பது' என்ற அளவின்படியாகும்‌. 
உக்கிராணத்துவம்‌ நமக்கு இல்லாதது என்றவைகளின்‌ அடிப்படையில்லாமல்‌, 
நமக்கு இருப்பவைகளின்‌ மீதானதாகவே இருக்கும்‌ என்று அடுத்த கடிதத்தில்‌ 
பவுல்‌ போதிக்கிறார்‌. 

எருசலேமில்‌ துன்பப்படும்‌ பரிசுத்தவான்களுக்கு தர்மப்பணம்‌ கொடுக்கும்‌ 
பொறுப்பிலிருப்பவர்கள்‌ நாணயமுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌ என்றும்‌, 
இந்தப்‌ பணத்தைக்‌ கொண்டுபோகும்படி தகுதியுள்ள மூன்று மனிதர்களை நிய 
மிக்கவேண்டும்‌ என்று பவுல்‌ உத்தரவிடுகிறார்‌(3). இங்கே நாம்‌ கணக்கொப்பு 
விக்க வேண்டியதின்‌ கொள்கையைக்‌ காண்கிறோம்‌. கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ 
கணக்கொப்புவித்தலில்‌ குறைபாடிருப்பது துன்பகரமானதாகும்‌. கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தில்‌ இது நடைபெறக்கூடாது. பவுல்‌ இந்தத்‌ தர்மப்பணத்தை எடுத்துக்‌ 


66 


கொள்ளும்பொழுது, கணக்கொப்புவிக்கப்பட வேண்டும்‌ என்பதில்‌ எவ்வளவு 
கருத்தாய்‌ இருக்கிறார்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌. 

இரண்டாம்‌ கொரிந்தியரின்‌ கடிதத்தில்‌, பிலிப்பியரின்‌ கொடுக்கும்‌ முறை 
யைக்‌ கொரிந்தியருக்கு விளக்குகிறார்‌ (1 கொரிந்தியர்‌ 8, 9). பிலிப்பி சபை 
பவுலுக்கு மிகவும்‌ பிரியமான சபை, இந்த சபை இடைவிடாமல்‌ அவருக்கு நிதி 
உதவியளித்து தாங்கியது. உக்கிராணத்துவ கொள்கைகளில்‌ அவர்கள்‌ ஆவிக்‌ 
குரியபடி முதிர்சிசயடைந்தவர்களாயிருந்தனர்‌ என்பதால்‌ பவுல்‌ தம்முடைய 
ஊழியத்துக்கு தொடர்ந்து தாங்குவதற்கு அவர்களை அனுமதித்தார்‌. 

இந்தக்‌ கடிதத்தின்‌ கடைசி அதிகாரத்தில்‌, தீமோத்தேயு உங்களிடத்தில்‌ வற்‌ 
தானேயாகில்‌, அவன்‌ உங்களிடத்தில்‌ பயமில்லாமலிருக்கப்‌ பாருங்கள்‌; என்‌ 
னைப்போல அவனும்‌ கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஆ னபடி 
யினால்‌ ஒருவனும்‌ அவனை அற்பமாய்‌ எண்ணாதிருப்பானாக; சகோதரரோ 
டேகூட அவன்‌ வருகிறதற்கு நான்‌ காத்திருக்கிறபடியால்‌, என்னிடத்தில்‌ வரும்‌ 
படிக்கு அவனைச்‌ சமாதானத்தோடே வழிவிட்டனுப்புங்கள்‌ (10-11, என்று பவுல்‌ 
சொல்லுகிறார்‌. 

தீமோத்தேயு அப்படியொரு ஈர்க்கும்‌ தன்மையுடைய கதாபாத்திரம்‌. 
அவன்‌ மென்மையான கூச்சசுபாவமுள்ள, எளிதில்‌ உணர்ச்சிவசப்படும்‌ ஒரு 
வாலிபனைப்போல்‌ தோன்றுகிறது. பவுல்‌ ஒரு பெரிய சத்தியத்தை மற்றவர்க 
ளுக்குக்‌ கொடுக்க விரும்பியபொழுது, அந்த சத்தியத்தை ஒரு மனிதனோடு 
பகிர்ந்து கொள்ள விரும்பினார்‌, பெரும்பாலும்‌ அந்த மனிதன்‌ தீமோத்தேயுவா 
யிருந்தான்‌. தனக்குப்‌ பிரியமான பிலிப்பி சபையில்‌ கிறிஸ்து போன்ற 
வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று காட்ட விரும்பியபோது, அவர்‌ 
அவர்களோடு வாழ தீமோத்தேயுவை அனுப்பினார்‌. அவர்‌ பிலிப்பியருக்கு: 
உங்கள்‌ காரியங்களை உண்மையாய்‌ விசாரிக்கிறதற்கு என்னைப்போல்‌ 
மனதுள்ளவன்‌ அவனையன்றி வேறொருவனும்‌ என்னிடத்திலில்லை. மற்றவர்‌ 
களெல்லாரும்‌ ... தங்களுக்குறியவைகளையே தேடுகிறார்கள்‌ (பிலிப்பியர்‌ 
2:19-21) என்று எழுதுகிறார்‌. 

தம்முடைய கடைசி புத்திமதியை 13, 14 வசனங்களில்‌ துவங்குகிறார்‌: 
விழித்திருங்கள்‌, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்‌, புருஷராயிருங்கள்‌, திடன்‌ 
கொள்ளுங்கள்‌. உங்கள்‌ காரியங்களெல்லாம்‌ அன்போடே செய்யப்படக்கடவது. 
பவுல்‌ அடிக்கடி தம்முடைய கடிதங்களை இப்படிப்பட்ட புத்திமதிகளோடு முடிக்‌ 
கிறார்‌. இதற்குப்பின்‌ ஸ்தேவானுடைய வீட்டாரிடமிருந்து வாழ்த்துக்களை 
அனுப்புகிறார்‌. இன்னும்‌ அவருக்குத்‌ தெரிந்தவர்களைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
பவுலினுடைய பெரும்பாலானக்‌ கடிதங்கள்‌ இந்த வாழ்த்துதலுடன்‌ முடிவு 
பெறுகிறது: 

கடைசி வசனப்பகுதியில்‌ பவுல்‌: ஆசியா நாட்டிலுள்ள சபையார்‌ உங்களை 
வாழ்த்துகிறார்கள்‌; ஆக்கில்லாவும்‌ பிரிஸ்கில்லாளும்‌ தங்கள்‌ வீட்டிலே கூடுகிற 
சபையோடுங்கூடக்‌ கர்த்தருக்குள்‌ உங்களை மிகவும்‌ வாழ்த்துகிறார்கள்‌ (19) 
என்று எழுதுவதைக்‌ கவனியுங்கள்‌. கொரிந்துவின்‌ சபை குலோவேயாள்‌, 


67 


ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள்‌ ஆகியவர்களின்‌ வீடுகளில்‌ கூடியது. சகோதரரெல்‌ 
லாரும்‌ உங்களை வாழ்த்துகிறார்கள்‌. ஒருவரையொருவர்‌ பரிசுத்த முத்தத்‌ 
தோடே வாழ்த்துங்கள்‌. பவுலாகிய நான்‌ என்‌ கையெழுத்தாலே உங்களை வாழ்த்‌ 
துகிறேன்‌. ஒருவன்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில்‌ அன்புகூராமற்போ 
னால்‌, அவன்‌ சபிக்கப்பட்டவனாயிருக்கக்கடவன்‌, கர்த்தர்‌ வருகிறார்‌. கர்த்தரா 
கிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. 
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்களெல்லாரோடுங்கூட 
இருப்பதாக. ஆமென்‌. (20-24). 

பவுலினுடய கடிதங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ அவருடைய வாழ்த்துரை: 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனேகூட இருப்பதாக 
என்பதாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோ 
டிருந்தால்‌, உங்களுக்கு அவருடைய உதவியும்‌, ஆசீர்வாதமும்‌, வல்லமையும்‌ 
உங்கள்‌ வாழ்க்கையில்‌ கிரியை செய்யும்‌. தேவனுடைய கிருபையில்லாமல்‌ 
பவுல்‌ வாழ்ந்த வாழ்க்கை, காட்டிய மாதிரி எழுதிய காரியங்கள்‌ நடைபெற 
முடியாதவைகள்‌. இதனால்‌, மக்களுக்குக்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
கிருபையின்‌ முக்கியத்துவத்தைக்‌ காட்டுகிறார்‌. 

இந்தவிதமாக பவுல்‌ கடிதங்களை முடிக்கும்போது: “தேவனுடைய 
கிருபையினால்‌, நான்‌ இரட்சிக்கப்பட்டதும்‌ அழைக்கப்பட்டதுமான இந்த 
வாழ்க்கையை வாழ முடியும்‌, நீங்களும்கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
கிருபையால்‌ வாழமுடியும்‌”, என்று அவர்‌ சொல்லுகிறார்‌. பவுல்‌ இந்தக்‌ கடிதத்‌ 
தைத்‌ துவங்கும்போது, கொரிந்தியர்களைப்‌ “பரிசுத்தவான்‌௧ள்‌” என்று அழைத்து 
பரிசுத்தவான்‌௧ளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள்‌ என்று அவர்களிடம்‌ 
சொல்லுகிறார்‌. மேலும்‌ அவர்‌, அவர்களை அழைத்ததின்‌ நோக்கங்களை நிறை 
வேற்றுவதற்கு அவர்களைத்‌ தரிப்பிக்கும்படி தேவன்‌ உண்மையுள்ளவராயிருக் 
கிறார்‌ என்று சொன்னார்‌. பவுல்‌ உண்மையில்‌ எப்படி கடிதத்தை துவங்கினாரோ 
அப்படியே முடிக்கிறார்‌ (1 :1-3, 9). 

1 கொரிந்தியரின்‌ இந்த ஆய்வு உங்களுடைய வாழ்க்கையில்‌ கர்த்தரா 
கிய இயேசு கிறிஸ்துவின்‌ கிருபையில்‌ நீங்கள்‌ வளர உதவியாயிருக்கும்‌ என்று 
நான்‌ நம்புகிறேன்‌. 

இரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ அவருடைய கிருபையின்‌ 
வல்லமை தேவைப்படுகிறது. 


